நிலா சிரித்தது 


வி 


அமுத நிலையம் லிமிடெட் 
தேனாம்பேட்டை 

சென்னை - 18 


அமுதம் 25 
முதற் பதிப்பு- நவம்பர் , 1951. 
உரிமை பதிவு 


விலை 8 அணு 


நாஷனல் ஆர்ட் பிரஸ் 

சென்னை --18 


நிலா 

சிரித்தது 


கார்காலத்துச் சந்திரன் மங்கலாக ஒளி வீசிக்கொண் 
டிருந்தான் . சாலையை ஒட்டிய மதகடிக் கடையில் இன்னும் 
விளக்கு எரிந்துகொண்டுதான் இருந்தது . செட்டியார் தம்முடைய 
வெள்ளெழுத்துக் கண்ணாடியை மூக்கு நுனியில் தள்ளிக்கொண்டு 
பேரேட்டுப் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டுத் தலை நிமிர்ந்து 
பார்த்தார் . கையில் சாட்டைக் குச்சியுடன் ஒரு கோணியை எடுத் 
துக் கொண்டு தம்புச்சாமி வெற்றிலைக் காவிபேறிய பற்களை 
வெளிக் காட்டாமல் சிரித்துக்கொண்டு எதிரே வந்து நின்யன் . 

வேதையஞ் செட்டியார் முகத்தைக் கவிழ்த்துக்கொண்டு 
கண்ணாடிகளுக்கு மேலாக ஓரப்பார்வை பார்த்துவிட்டு , யாரு , 
தம்புச் சாமியா ? ” என்றார் . 

ஆமாங்க! எங்கே கடையைக் கட்டிப்பிடப் போறீங்க 
ளோன்னு பயந்துகிட்டே வந்தேன் . நல்ல வேளை ! " என்றான் 
தம்புச்சாமி . 

44 ஆமாம் ; ஏது ? எங்கே பூட்டுவாறே இந்நேரத்துக்குமேலே ? " 
என்று விசாரிக்கத் தொடங்கினார் செட்டியார் . 

" டவுனுக்குப் போய் ஐயா வூட்டு மாப்பிள்ளை ஐயாவை 
டேசனிலேருந்து அளைச்சிக்கிட்டு வர்றேன் . பருத்திக் கொட்டை 
மூட்டை வாங்கிப் போட மறந்துட்டேன் . திரும்பி துறட்டையனார் 
கோயிலாண்டே வர்றக்குள்ளதான் நினைப்பு வந்திச்சு . கடை 
யைக் கட்டிடப் போறீங்களேன்னு மாடுங்களை விரட்டியாந்தேன் . 
நல்லவேளை ; இல்லாட்டிப் போனா ஐயா கோச்சுப்பாங்க ! ” என்று 
கோணியைத் தூக்கித் தராசுப் படிக்கல்லுக்குப் பக்கத்தில் 
போட்டுவிட்டு நின்றான் தம்புச்சாமி . 

யாரு , மாப்பிள்ளை ஐயாவா ? பட்டனத்திலே யிருந்தா ? " 
என்று சன்னக் குரலில் விசாரித்தார் செட்டியார் . 

" ஆமாம் " என்று தலையாட்டினான் தம்புச்சாமி , வேதையஞ் 
செட்டியார் ஒரு தடவை விழித்துப் பார்த்தார் . இல்லாத சாமான் 
களை எதுவும் சட்டென்று இல்லை என்னும் சுபாவம் அவருக் 
இல்லை . சாமான் இருக்கிறதா , இல்லையா என்று யோசிக்கிறாரா 
அல்லது இல்லை என்று நிச்சயமாகத் தெரிந்த ஒரு விஷயத்துக்கு 
என்ன விதமான பதில் சொல்லலாம் 

பதில் சொல்லலாம் என்று யோசிக்கிறாரா 


4 


என்பதைக் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர் விழிப்பது சகஜம் . 
“ அடப் பாவமே , ஏன் தம்புச்சாமி ! போவக்குள்ளேயே சொல்லி 
விட்டுப் போகக்கூடாது ? எடுத்து வைச்சிருப்பேனில்ல ? சித்தே 
முந்திதான் இருந்த ஒரு மூட்டையையும் ஆறுமுகம் வந்து தூக் 
கிட்டுப் போனான் . மாப்பிள்ளை ஐயா கேரே பட்டணத்திலே 
இருந்துதானா ? இல்லாட்டி ...... " என்று இழுத்தார் . 

" அது சரி , பட்டணத்திலேருந்துதான் . அப்போ மூட்டை 
இல்லேன்னா சொல்றீங்க ? " 

ப பின்னே பொய்யா சொல்றேன் ? ராத்திரி ஒரு பொழுது 
பாத்துக்கோ எப்படியாச்சும் . பொழுது விடிஞ்சதும் , இதோ 
பாரு , பாஸ் வந்திருக்குது . வண்டியை எடுத்துக்கிட்டுப் போய் 
குட்ஷெட்டிலிருந்து கொண்டார வேண்டியதுதான் . எத்தனை 
மூட்டை வேணுமானாலும் தர்றேன் . இதெல்லாம் முந்தியே 
சொல்லவாணாம் ? இந்நேரத்துக்கு மேலே வந்து , அது சரி - உனக் 
கும் போற அவசரம் ! ஏன் , தம்பியைக் கூப்பிடேன் இப்படி . ஏய் , 
சுப்பிரமணியா! வெத்திலைத் தட்டை எடுத்து வையடா . தம்புச்சாமி , 
நீ போய் ஐயாவைக் கூட்டியா! ஏண்டா, அஜோகா இருக்குல் 
லேடா ? பின்னே நிக்கிறயே , எடுத்து வை ! " என்று மாறி மாறிச் 
சொல்லிக் கொண்டு வந்தார் . 

" இருக்கட்டும் செட்டியாரே , ஏதாவது ஒரு வீசையாவது 
இருக்கா பாருங்க . காலையிலேயே சுத்தமாத் துடைச்சு வைச்சுட் 
டேன் . வெறுந் தவுட்டையா கிளறி வைப்பாங்க , சவாரி போன 
மாடுங்களுக்கு ? ” என்று உரத்த குரலில் பேசினான் தம்புச்சாமி . 

" அட நீ ஒண்ணு , இருந்தாக் கொடுக்கமாட்டேன் ? 
நேரம் கடையே கட்டியிருப்பேன் . குறுவைச் சாகுபடி காலம் ;. 
கூட்டமா இருந்திச்சு . வச்சுக்கிட்டா இல்லேங்கறேன் ? அதுவும் 
உனக்கு ! எங்கே , தம்பியை கூப்பிடப்பா . ” 

“ இப்போ அதுக்கெல்லாம் நேரமில்லே . ஐயா எதிர்பார்த் 
துக்கிட்டே இருப்பாங்க . மாப்பிள்ளை ஐயா இன்னும் ஒரு வாரம் 
போல இருக்கத்தான் போறாரு. நாளை மத்தானா பாருங்களேன் ” 
என்று சொல்லியவாறே கோணியைக் கையில் எடுத்துக் 
கொண்டான் . 

" எங்கே அந்தத் தட்டை இப்படி எடு , ஒரு வெத்திலை மட்டும் 
எடுத்துக்குவம் என்று கிளம்பியவன் திரும்பி வந்து கடைப் 
பையனைப் பார்த்துக் கேட்டான் . 

" ஓசி வெத்திலையா ! ” என்றார் செட்டியார் . 


5 


" பின்னே ஒரு வெத்திலைக்குக் காசா கொடுப்பாங்க ? " என் 
றான் தம்புச்சாமி , ஐந்தாறு வெற்றிலைகளைக் கையில் எடுத்துக் 
கொண்டே . 

தம்புச்சாமி போய்விட்டான் . அடுத்த கணம் தடதடவென்று 
சரளைக் கல்லில் வில் வண்டிச் சக்கரங்கள் உருளும் சப்தம் 
செட்டியார் காதில் கேட்டது . அவர் வெள்ளெழுத்துக் கண் 
ணாடியைச் சரியாகப் போட்டுக்கொண்டு நிழலடர்ந்த மங்கிய 
சாலையில் செல்லும் வண்டியைக் கவனிக்க முயன்றார் . 

மாப்பிள்ளை ஐயாவின் சுந்தரமான முகத்தை அவரால் 
சாதாரணக் கண்களால் பார்க்க முடியாததோடு கூடக் கற்பனைக் 
கண்ணாலும் பார்க்க முடியவில்லை . 

( ஏண்டா சுப்பிரமணியா, இப்போ ஏதாவது விசேஷமாடா 
ஐயா வீட்டிலே ? ” என்று விசாரித்தார். 

“ என்னமோ தெரியாதுங்களே . ஒரு சமயம் தீவிளி வரு 
துல்லே , அதுக்காவ வந்திருக்காங்களோ என்னவோ? " என்றான் 
பையன் . 

செட்டியார் அதற்கு மேல் பேசவில்லை . ஏதோ யோசனையில் 
ஆழ்ந்துவிட்டார் . 

கட்டுவதற்குக்கூடச் சுப்பிரமணியன் 
ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது . 


கடை 


வேதையஞ் செட்டியாருக்கு எப்போதுமே கொஞ்சம் 
விவகார ஞானம் அதிகம் , விவகாரப் புத்தியும் அதிகம் . மளி 
கைக் கடை வைத்தே மாடு கன்றுகள் வாங்கி , நிலம் நீச்சுக்கள் 
சேர்த்து , மாடி வீடும் கட்டி , கொடுக்கல் வாங்கலும் செய்து 
வந்தார் . கிட்டத்தட்டத் தம்புச்சாமியின் ஐயா சுவாமிநாத பிள் 
ளைக்கு அவர் ஐயாயிரத்துக்கு மேல் கடன் கொடுத்திருந்தார் 
அவர் கடன் கொடுத்த காரணமே மதகடிக்கு எதிர்த்தாற்போல் 
பச்சைப் பசேலென்று அடர்ந்து பரந்திருந்த பிள்ளையின். அரை 
வேலிநிலத்தை எப்படியாவது தட்டிவிடமாட்டோமா என்கிற சப 
லத்தினால்தான் . இப்பொழுது அந்த கடன் இந்த மாப்பிள்ளை ஐயா 
வின் வருகையினால் ரொக்கப் பணமாகப் பைசலாகிவிடுமோ 
என்கிற யோசனையே அவரைப் பெரிதும் வாட்டியது . அவருடைய 
சந்தேகத்தை ஒட்டியே ஊரில் பேச்சும் அடிபட்டு வந்தது . 

சுவாமிநாத பிள்ளை ஏரேசோ பணத்துக்கு ஏற்பாடு செய்திருக் 
கிறார் . கடனை எல்லாம் திருப்பி அடைத்துவிடப் போகிறார் . 
என்ற செய்தி அவர் காதுக்கும் எட்டியிருந்தது . கிட்டத்தட்ட 


6 . 


பெரிய ரூபாயிலே முப்பது ரூபாய் இருக்குமே . அவ்வளவு ரூபாய் 
திடீர்னு எப்படிப் புரட்டிக் கொடுக்க முடியும் ? " என்று அவர் 
எண்ணியதுண்டு . 

அவருக்கு மருமகப்பிள்ளை ஒருத்தரு பட்டணத்திலே இருக் 
காராம் . கொஞ்சம் பணவசதி உள்ளவராம் . ரொக்கமா அவுங்க 
ஐயாவோட இன்ஷியூரன்ஸ் பணம் ஒரு பெருந் தொகையா 
வாங்கியிருக் காராம் . அதை இப்படிக் கொடுத்துப் பிறகு வாங் 
கிக்கிறாப்போல ஏதோ ஏற்பாடு நடந்திருக்கிறாப்போல இருக்கு . 
அந்த மருமகப்பிள்ளைக்கே பெண்ணையும் கட்டிக் கொடுக்கறாப் 
பலே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சுவாமிநாத பிள்ளை ” என்ற 
பதிலும் அவர் காதில் விழுந்திருந்தது . 

" அப்போ மதகடி நிலத்தை மறந்துட வேண்டியதுதானா? ” 
என்று செட்டியார் கடைப் பூட்டை இழுத்துப் பார்த்துக் 
கொண்டே தமக்குள் எண்ணிக்கொண்டார் . பணமாக வாங்கா 
மல் அந்தப் பங்குகளை எப்படிப் பற்றிக்கொள்வது என்பதைப் 
பற்றியே அவர் சிந்தனை ஓடியது . 

சுவாமிநாத பிள்ளைக்குப் பட்டணத்தில் அப்படி ஒரு 
தங்கை மகன் இருப்பதும் அவனுக்குப் பணம் கொடுக்கும் எண் 
ணம் ஏற்பட்டதும் அப்படி ஏற்படுவதற்குப் பெரும்பாலும் காரண 
மாகச் சுவாமிநாத பிள்ளைக்கு வயதுவந்த ஒரு பெண் இருப்பதும் 
அவருக்கு இப்போது மகா எரிச்சலையே உண்டுபண்ணின . உம் ... 
பொண்ணு கொஞ்சம் சிவப்புத் தோலு . கடனோ கட்சியோ 
ஊட்டமா வளந்த பொண்ணு . பார்வைக்குக் கொஞ்சம் பசளையா , 
அதுவும் கொஞ்சம் படிச்சதா , கொஞ்சம் அப்படி இப்படி இந்தக் 
காலத்து நாவரிகத்துக்குத் தகுந்தாப்போல கொஞ்சம் தளுக்கா , 
மினுக்கா இருக்குதில்லே ? அதிலே பிள்ளையாண்டான் கொஞ்சம் 
பல்லை இளிச்சுப்புட்டாப்போல இருக்கு ! பணம் கொடுக்கச் சம் 
மதிச்சுட்டாப்போல இருக்கு ! என்று தமக்குத் தாமே பேசிக் 
கொண்டு வீட்டை அடைந்தார் செட்டியார் . 

சலித்துப் போய்ச் சாய்மானத் : - திண்ணையில் சாய்ந்து 
கொண்டார் . சாப்பாடுகூட வேண்டாம் என்று சங்கடப்பட்டுக் 
கொண்டிருந்தார் . இவ்வளவு நாளும் மதகடி நிலத்தைப் பார்த்துப் 
பார்த்துத் தமதாகவே எண்ணிப் பூரித்துப் போயிருந்த அவரு 
டைய கற்பனைக் கோட்டை இடிந்து நொறுங்கிக்கொண்டிருந்தது . 


* 


இரவு எப்படிக் கழிந்ததோ என்னவோ ! நடராஜசுந்தரம் 
காலை ஏழு மணிக்குமேல்தான் கண்ணை விழித்தான் . அதற்குள் 


7 


அவன் எழுந்துவிட்டானா என்று மூன்று தடவை சுவாமிநாத 
பிள்ளை வந்து வந்து பார்த்துவிட்டுப் போய்விட்டார் ! “ ரெயிலில் 
வந்த அசதி . தம்பி அசந்து தூங்கறான் ” என்று தமக்குள்ளாகவே 
சொல்லிக்கொண்டு திரும்பினார் . திரும்பியபோதெல்லாம் தம் 
பெண் இருக்கும் அறையை ஒட்டிய ஹால் வழியாக எட்டிப் 
பார்த்துக்கொண்டே போனார் . 

“ புஷ்பா ! என்னா பண்றே ? அந்தப் பொட்டியை எடுத்து 
வைச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கீட்டு பாடறதுதானே ? மறந்து 
போகாமே இருக்குமில்லே! ” என்று சொல்லிவிட்டுப் போனார் ஒரு 
தடவை . இன்னொரு தடவை அவளுக்கு எதிர்த்தாற்போலவே வந்து , 
* ஏன் , பட்டுப் புடவையைக் கட்டிக்கிட்டு தலையை நல்லா சீவிக் 
கிட்டுப் பளிச்சின்னு இருக்கக் கூடாதா? என்று சொன்னார் . 

" என்னப்பா , நீங்க ஒரு பக்கத்திலே ? எப்போதும் போலதி 
தலையைச் சீவிக்கிட்டுதானே இருக்கேன் ? இன்னும் என்ன பளிச் 
சின்னு இருக்கிறதாம் ? " என்றாள் புஷ்பா . 

"ஊஹும் . அதுக்குச் சொல்லலே . இன்னும் நல்லா ... இன் 
னும் நல்லா என்று மேலே என்ன சொல்வதென்று நிதா 
னப்படாமல் வெளியே தம் நாற்காலியில் வந்து உட்கார்ந்து 
கொண்டார் சுவாமிநாதபிள்ளை . 

வாசலில் விசாரிக்க வந்தவர்களிடம் எல்லாம் , “ ரெயில்லெ 
வந்த அசதி யில்லே ? பட்டணம்னா கிட்டலா இருக்கு ? இரு 
நூறு மைலில்லே ? லேசாவா இருக்கு ! வந்த புள்ளை முகம் 
வாடில்லே போச்சு . நானும் எழுப்பக்கூடாதுன்னு வந்து உட் 
கார்ந்துட்டேன் . மெதுவா எழுந்திருக்கட்டுமே , என்ன மோசம் 
இதுவும் என்ன பட்டணமா ? எழுந்திருச்சதும் எழுந்திருக்கா 
ததுமா வந்தவங்களை போறவங்களைக் கவனிக்கிறதுக்கு ! இங்கே 
காரை எடுத்துக்கிட்டு ஓயாமெ அங்கே - போய் இங்கே போய் 
அவுங்க அவுங்க ஆபீஸ் போறதுக்குள்ளே பாத்துப் பேசிக் கொள் 
ளணுமேன்னு ஓடணுமா ? ” என்று தாமாக வலுவில் சொல்லிக் 
கொண்டார் . 

மேலே நடராஜசுந்தரம் தூக்கம் கலைந்த பின்பும் கண்ணைத் 
திறக்காமல் . கவிழ்ந்து படுத்துக்கொண்டே குருட்டு யோசனை 
செய்துகொண்டிருந்தான் . முதல் நாள் ஊரைவிட்டுப் புறப்பட்டது 
முதல் பூங்குடிக்கு வந்தது வரையில் ஒவ்வொன்றும் அவன் 
அகக் கண் எதிரே விரிந்து ஓடிக்கொண்டிருந்தன . மாமாவுக்குக் 
கடனாகப் பணம் கொடுப்பதில் அவன் தாய்க்கு அத்தனை விருப்பம் 
இல்லை . இத்தனைக்கும் கூடப் பிறந்த அண்ணன் . “ என்னம்மா, 
தீயே இப்படிச் சொல்றே ? அடுத்தாப்போல , பணம் கொடுக்க 


8 


மாட்டேன்னு நான் சொன்னாலும் சொல்லலாம் . நீ கொடுக்க 
னுங்கிற கட்சியைச் சொல்லணும் . மாமாகூடப் பிறந்தவள் . 
உன் கல்யாணம் காட்சியை எல்லாம் செய்து வைத்தவர் அவர் . 
பணத்தைக் கண்டதும் நீ இப்படிப் பேசலாமா ? அவருக்கு என்ன 
சொத்தா இல்லை ? நினைத்தால் இரண்டே வருஷங்களில் இந்தக் 
கடனை அவரால் திருப்பிக் கொடுக்க முடியாதா ? ” என்று அவள் 
தாய்க்குச் சமாதானம் சொன்னான் . இருந்தாலும் தாயின் அந்த 
ரங்க எண்ணமும் அவனால் ஊகித்துக்கொள்ள முடிந்தது . பெண் 
ணைக் கொடுத்துவிட்டுப் பணத்தைத் திருப்பிக் கொடுக்காமல் 
இருந்துவிடப் போகிறாரே என்ற பயந்தான் அவளுக்கு . ஆனால் 
நடராஜசுந்தரத்தின் எண்ணமே வேறு. பணத்தைக் கொடுத் 
தாலாவது கல்யாணப் பேச்சைப் பேசவிடாமல் சலுகையுடனும் 
அதிகாரத் தோரணையுடனும் நிறுத்தி வைக்கலாம் என்பதுதான் 
அவன் போட்டிருந்த திட்டம் . மாமாவுக்குப் பணம் கொடுத்தது 
போலவும் ஆகும் ; பணம் திரும்பி வரும் வரையில் கல்யாணப் 
பேச்சை நிறுத்தி வைக்கவும் முடியும் என்று அவன் கருதினான் . 

அவனுக்குப் பெண் கிடைப்பதற்கா பஞ்சம் ? போட்டி 
போட்டுக்கொண்டு , நான் , நீ என்று பலர் தயாராக இருந்தார் 
கள் . பி . ஏ . பாஸானதுமே பெரிய பெரிய இடங்களிலிருந்து 
எல்லாம் அவனுக்குப் பெண்ணைக் கொடுக்கப் பலர் முன் வந் 
தார்கள் . தன்னுடைய சொத்துக்கும் வசதிக்கும் ஆசைப்பட்டே 
பலர் தன்மீது கண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று அவனுக்கே 
தெரியும் . அவனும் பணத்துக்கும் செல்வாக்குக்கும் ஆசைப்பட்டிருந் 
கால் இவ்வளவு நாட்களுக்குள் குபேரன் போன்றவர்களுடைய 
பெண்களில் ஒருத்தியை மணந்துகொண் டிருந்திருப்பான் , 

ஊரைவிட்டுப் புறப்படும்போதே புஷ்பாவின் ஞாபகம் அவ 
னுக்கு வந்தது . முன்பு அவன் பார்த்தபோது அவள் சிறுமியாக 
இருந்தாள் . பார்வைக்குப் பங்கரையாக இருக்கமாட்டாள் என்பது 
மட்டும் அவனுக்குத் தெரியும் . ஆனால் நேற்றுப் பார்த்தபோது 
புஷ்பாவைக் கண்டு அவன் ஒரு கணம் மலைத்துப் போனான் . அடி 
வாழை மரத்தைப்போல மினுமினுப்பும் , செழிப்பும் 

பார்க்கப் போனால் புஷ்பாவை அவன்தான் மணந்து தீர 
வேண்டும் என்ற முறைக் கட்டாயம் இல்லை . சுவாமிநாத 
பிள்ளைக்கு மைத்துனன் மகன் ஷண்முகம் என்று ஒருவன் 
இருக்கிறான் . அவன் நடராஜனைவிட இரண்டு வயசு மூத்தவன் . 
அவனே முறைப்படி புஷ்பாவை மணந்துகொள்ளட்டுமே ! 

நடராஜசுந்தரத்தின் சிந்தனை கிர்கிர்ரென்று சுழன்றது . 
அவன் மனத்தில் இப்பொழுது புஷ்பாவுக்கோ அல்லது வேறு 


9 . 


எந்தப் பெண்ணுக்குமோ இடம் இல்லை . தன்னால் இங்குள்ள மாமா 
வுக்கும் மற்றவர்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுவிடுமோ 
என்ற அச்சம் அவனுக்கு உண்டாயிற்று . பூங்குடிக்கு இரவு 
வந்தது முதல் அவர்கள் காட்டும் பரிவையும் அன்பையும் கண்டு 
அவன் பயந்து போனான் . தன்னுடைய உண்மை விருப்பத்தை 
அவர்கள் தெரிந்துகொள்ளும்போது ஏற்படக்கூடிய நிலையை 
அவனால் கற்பனை செய்துகூடப் பார்க்க முடியவில்லை . அத்தனை 
திகிலாய் இருந்தது . பாவம் , புஷ்பா ! அவளும் ஏமாந்து 
போவாள் . மாமாவைப் போல அவளுக்கு அந்த ஆசை இருந்தால் 
கட்டாயம் அவள் மனசு உடைந்தே போகும் . ஆனால் அதற்கெல் 
லாம் நான் எப்படிப் பொறுப்பாளியாவேன் ? என்ற எண்ணம் 
மட்டும் சுற்றிச் சுற்றி வந்தது . 

" தம்பீ , எழுந்திட்டியா ? " 

சுவாமிநாத பிள்ளையின் குரலைக் கேட்டு நடராஜசுந்தரம் 
யோசனை கலைந்து எழுந்தான் . அந்தக் குரலில் ஊதாரித்தனமான 
அன்பு கலந்திருந்ததுபோல் அவனுக்குச் சட்டென்று பட்டது . 
சுவாமிநாத பிள்ளை எதிலுமே கொஞ்சம் ஊதாரிதான் . இல்லா 
விட்டால் முப்பது வேலி மிராசுதாருக்கு முப்பதினாயிரம் ரூபாய் 
கடன் ஏன் ஏற்படவேண்டும் ? தாராளமான கை ; தலைக்குத் தலை 
அவர் பண்ணையில் நாட்டாண்மை ; யாரையுமே நம்பிவிடுவார் . 
அவன் அவன் கொடுத்ததுதான் ; அவர் வாங்கியதுதான் . அவர் 
படியை விட்டுக் கீழே இறங்கமாட்டார் . பைசாவுக்குப் பிரயோ 
ஜனமில்லாத பஞ்சாயத்துப் போர்டுத் தலைவர் பதவிக்காக முன்பு 
பத்தாயிரம் ரூபாயைச் சுண்டிவிட்டார் . அதிலிருந்து கடன் 
விருத்தியாகி வந்ததே தவிர அடைபடவில்லை . பஞ்சாயத்துத் தலை 
மைப் பதவியை , “ சீ இந்தச் சகதியிலேருந்து வெளியே போனால் 
போதும் ” என்று ஒரு நாள் உதறி எறிந்துவிட்டு வந்துவிட்டார் . 
பழங்கால வள்ளல்களைப் போலப் பேரெடுக்க வேண்டும் என்ற 
ஆசையில் , வந்து கேட்பவர்களுக்கெல்லாம் தராதரம் இல்லாமல், 
கடைசிவரையில் பார்த்துவிடுவது என்ற உறுதியும் இல்லாமல் 
கையில் இருந்தவரையில் கொடுத்தார் . கடன் கிடைத்தால் வாங்கி 
யும் கொடுத்தார். அப்புறந்தான் அதுவும் அலுத்துப் போயிற்று . 
" எல்லாம் நானும் வேணது கொடுத்துப் பார்த்துவிட்டேன் ! " 
என்பதோடு நிறுத்திக்கொண்டார் . இப்பொழுது மானமாக , 
கடன் 

என்ற ஏச்சு இல்லாாமல் வாங்கியவற்றைத் திருப்பிக் 
கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணி , 
நடராஜசுந்தரத்துக்குக் கடிதம் எழுதினார் . " கடனுக்குத் தகுந்த 
நிலத்தை உன் பேருக்கு விற்றுவிடுகிறேன் . கொஞ்சம் சிரமத் 
தைப் பாராமல் நீயே வந்து கடனை அடைத்துவிடு. அல்லு அச 


1 


10 


லாரிடம் நான் போய்க் கேட்பதும் அவமானம் ; நஷ்டம் ; அவசிய 
மும் இல்லை ! என்று எழுதினார் . 

" விற்பானேன் , மாமா ! நான் பணம் தருகிறேன் . நீங்கள் 
மனசு வைத்தால் இதை இரண்டே வருஷங்களில் திருப்பித் 
தரலாம் . அல்லது எப்பொழுது சௌகரியமாய் முடியுமோ அப் 
பொழுது கொடுக்கலாம் . என்னிடந்தான் தந்தையின் இன்ஷியூ 
ரென்ஸ் பணம் வந்திருக்கிறதே ! " என்று எழுதினான் நடராஜ 
சுந்தரம் , 

இவ்வளவிலும் மாமாவின் ஊதாரித்தனமே அவன் மனக் 
கண் முன் நின்றது . ஆயினும் அந்த ஊதாரித்தனத்துக்கு ஆகார 
மான அவருடைய வெள்ளை உள்ளமும் கல்மஷமற்ற அன்பும் 
அவருடைய குரலில் கலந்து தொனிக்கத் தவறவில்லை . 

கீழே ஹார்மோனியச் சத்தம் கேட்கத் தொடங்கியது . அவன் 
வாரிச் சுருட்டிக்கொண்டு எழுந்தான் . " அடேயப்பா, எத்தனை 
பயங்கரமான வாத்தியம்! " என்று சொல்லிக்கொண்டே கீழே 
இறங்கி வந்து , ஹாலை ஒட்டிய அறையினுள் யார் வாசிக்கிறார்கள் 
என்று எட்டிப் பார்த்தான் . அங்கே வாசித்துக்கொண் டிருந்தவள் , 
புஷ்பா இல்லை . வேறு யாரோ ஒரு பெண் ! பெண்ணா அவள் ! 

! 
அழகுள்ளவளையும் பெண் என்றுதான் சொல்லுகிறோம் . அழகில் 
லாதவளையும் அப்படித்தான் அழைக்கிறோம் . இப்படிப்பட்ட 
பேரழகு வாய்ந்தவளையும் பெண் என்றுதானா அழைப்பது ? 
நடராஜசுந்தரம் கணநேரம் அவளையே பார்த்தான் . அடுத்த 
கணம் புஷ்பாவைப் பார்த்தான் . உடனே திரும்பிவிட்டான் .. 

யார் இவள் ? புஷ்பா அழகியா , இவள் அழகியா ! இரண்டு 
பேரும் ஒவ்வொரு தினுசு அழகு ! " என்று அவன் உள்ளம் 
எடை போட்டது . 

விசுக்கென்று எழுந்து நின்ற இருவரும் அவன் சென்றதும் 
திரும்ப உட்கார்ந்து கொண்டார்கள் . ஆனால் பாட்டுச் சத்தம் 
மட்டும் நின்றது நின்றது தான் ! 


யார் இவள் ? 

அதற்குப் பிறகு அன்று மாலை வரையிலும் நடராஜசுந்தரம் 
அவளைக் காணவே முடியவில்லை. அவன் இதுபற்றிக் கேட்டு 
விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆள் யாரும் கிடைக்கி 
வில்லை . சுவாமிநாத பிள்ளையுடைய மகன் இருந்தாலாவது இது 
பற்றித் தைரியமாகக் கேட்கலாம் . அவன் தன்னுடைய மாமா 
வீட்டுக்கு அந்தச் சமயம் போயிருந்தான் . 


11 


அவன் . பெருத்த வாயாடி ; புஷ்பாவைவிட சின்னவன் . ஈட 
ராஜன் வந்திருக்கிற செய்தி தெரிந்தால் அவன் மறுநாளே புறப் 
பட்டு வந்துவிடுவான் . சுவாமிநாத பிள்ளை அன்றுதான் நடராஜன் 
வந்திருப்பதைப்பற்றிக் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் . மாமி 
புடன் நடராஜன் வெகுநேரம் ஊர்ச் செய்திகளை யெல்லாம் பேசிக் 
கொண்டிருந்தபோதுகூட அந்தப் புதிய பெண்ணைப் பற்றி விசா 
ரிக்க வேண்டும் என்ற நினைப்புத்தான் . ஆனால் அவள் ஏதாவது 
வித்தியாசமாக நினைத்துக்கொண்டு விடுவாளோ என்று தன் 
விருப்பத்தை அடக்கிக்கொண்டான் . புஷ்பாகூட அவனிடம் 
முந்திக்கொண்டு பேச முன் வரவில்லை . 

அவளது வாயைக் 
கிண்டி வார்த்தைக்குப் பதில் வரவழைக்க வேண்டியிருந்தது . 
முணுக்கென்று அவன் ஏதாவது கேலியாகச் சொல்லிவிட்டால் 
தொட்டாற் சுருங்கி இலைபோல அவள் முகத்தை மறைத்துக் 
கொண்டாள் . அவளுடைய செய்கையும் தோரணையும் பேசு 
கின்ற , பாங்கும் பார்க்கின்ற பார்வையும் விழியும் , நான் முன் 
னிருந்த புஷ்பா அல்ல ; அத்தானிடம் அட்டகாசமாய் விளையாடுவ 
தற்கு ! இப்பொழுது வயசாகிவிட்ட புஷ்பா ; யௌவனத்தின் 
பூர்ணப் பொலிவையும் அடைந்து விட்ட புஷ்பா; ஆசையை வெட் 
கம் தடுக்கும் ; வெட்கத்தை அன்பு கிளறும் . அன்புக்கு வார்த்தை 
கள் என்ன அவசியமா ? என்று கேட்பதுபோல இருந்தன . 
அவன் கடைசியாகத் துணிந்து அந்த வார்த்தையைக் கேட்டேவிட் 
டான் . காலையிலே யாரோ மகா கோரமாய் உன் அறையில் 
உட்கார்ந்துகொண்டு ஹார்மோனியம் வாசித்தாளே அவள் யார் ? " 
என்றான் . புஷ்பா , " அவள் என்ன கோரமா ; அவளைக் கோரம் 
என்றால் நான் எல்லாம் எப்படியோ ? என்று பதில் - சொன்னாள் . 
" நான் அவளைச் சொல்லவில்லை . அவளுடையப் பாட்டைச் 
சொன்னேன் ” என்றான் நடராஜன் . புஷ்பாவுக்கு ஏனோ ரோச 
மாய் இருந்தது . அவன் கேட்ட கேள்விக்குப் பதில் சொல்லாமல் 
வேறு ஏதோ அவசரம் போலத் தன் அறைக்குள் போய்விட்டாள் . 
நடராஜனுக்கு அதற்குமேல் கேட்க வசதியில்லாமல் போயிற்று . 
அவளை மீண்டும் ஒரு முறையாவது நன்றாக ஊன்றிப் பார்த்துவிட 
வேண்டும் என்ற ஆசை அவனை எப்படியோ பற்றிக்கொண்டது . 
பல தடவை அவன் அந்த ஆசையைத் தன் மனத்திலிருந்து விரட்டி 
விடப் பார்த்தான் . மனிதனுடைய மனசு குரங்குப் பிடியைப் 
போன்றதல்லவா ? நேரம் ஆக ஆகப் பிடி தளர்ந்துவிடுமோ 
என்று பற்றியுள்ள கிளையைக் குலுக்கிப் பார்க்கிற சுபாவம் . 
சாப்பிடும்போதும் பேசும்போதும் அவளைப்பற்றி விசாரிக்க இடம் 
ஏதாவது கிடைக்காதா என்று எண்ணரியது அவன் மனசு . 

. அன்று முழுவதும் அப்படி ஒரு வேலையும் இன்றி , சுவாரஸ் 
யம் ஏதும் இன்றி உப்புச் சப்பில்லாமல் கழிந்தது , மறுநாள் காலை 


12 


. 


யில் மீண்டும் அதே ஹார்மோனியச் சத்தம் கேட்டு எழுந்தான் 
அவள் தானோ என்னவோ என்று அவசர அவசரமாக 

எழுந்து 
கீழே ஓடி வந்தான் . ஹாலுக்குள் எட்டிப் பார்த்தான் . “ இது 
எப்படி இருக்கிறது ? நேற்றுப் போலக் கோரந்தானா? இல்லை 
என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் புஷ்பா. 

நடராஜனின் கண் அந்த அறையில் நாலாபுறமும் ஒரு நோட் 
டம் விட்டது , ஏமாற்றத்துடன் சலித்தது . “ கோரமா? மகா கோரம் "" 
என்ற வார்த்தைகள் அவன் நாவின் நுனிவரையில் வந்துவிட்டன . 
ஆனால் அதற்குள் தன்னைச் சமாளித்துக்கொண்டு விட்டான் . 

" ஏன் , யாரைப் பார்க்கிறீர்கள் ? என்றாள் புஷ்பா விஷம 
மான பார்வையுடன் . 

“ இல்லை; நேற்று வாசித்தாளே , அவளோ என்று பார்த் 
தேன் " என்றான் நடராஜன் . 

" அப்படியானால் அவ்வளவு கோரந்தானா இதுவும் , நேற்றைப் 
போலி ? " என்று மடக்கினாள் புஷ்பா , 

" இல்லை , நான் அதற்குச் சொல்லவில்லை " என்று மென்று 
விழுங்கினான் நடராஜன் . 
சிறிது நேரம் மௌனம் .. 

" அப்பொழுது அவளைப் பார்க்கத்தானா இவ்வளவு அவசரமாக 
எழுந்து வந்தீர்கள் ? " என்று பரிகாசம் தொனிக்கக் கேட்டுவிட்டாள் 
புஷ்பா . கேட்ட பிறகுதான் தன் தவறு தெரிந்தது . பொறாமையோ 
ஆத்திரமோ பட அதற்குள் அவர்களுக்குள் அத்தகைய சௌஜன் 
யம் ஏற்பட்டு இருக்கவில்லை என்று தோன்றியது . இருந்தாலும் 
அத்தகைய கேள்வி கேட்பதற்கு அவளுக்கு உரிமை என்னவோ 
இருந்ததாக ஒரு பாவனை . நடராஜனுக்கும் அந்தக் கேள்வி அவள் 
எதிர்பார்த்தபடி விகல்பமாகப் படவில்லை . அவன் சகஜமான 
குரலில் , " நான் என்னவோ சாதாரணமாகத்தான் எட்டிப் பார்த் 
தேன் . ஒரு சமயம் நேற்று மாதிரி அவள்- அவள் யார் அந்தப் 
பெண் ? எங்கே அதற்குப் பிறகு அவளை பார்க்கவில்லையே 
இங்கே ? - அவளாயிருக்குமோ என்று ஒரு ஞாபகம் வந்தது , 
கேட்டேன் . வேறொன்றுமில்லை " என்று சொல்லிவிட்டுச் சிறிது 
நேரம் தயங்கினான் . நடுவில் கேட்ட கேள்விகளுக்கும் அப்போது 
அவனுக்கு விடை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் ; கிடைக்க 
வில்லை .. 


புஷ்பா அவளைப் பற்றி எவ்விதச் செய்தியும் சொல்லுகிற ஓர் 
எண்ணத்தில் இல்லை என்று தெரியவே மெல்ல வெளியேறினான் ... 


( 


13 


அவன் வாசற்படியைத் தாண்டியதும் “ அத்தான் ” என்று புஷ்பா 
அவளையறியாமலேயே கூப்பிட்டு விட்டாள் . 

நடராஜனுக்கு அந்தச் சொற்கள் ஒரு புதுமையைத்தான் 
கொடுத்தன . முதல் தடவையாக அந்தப் புதுமையின் இனிமையை 
இன்றுதான் அவன் சரியாக உணர்ந்தான் . திரும்பி ஏன் என்று 
கேட்கும் தோரணையில் புஷ்பாவைப் பார்த்தான் . ஏதாவது பேச 
வேண்டும் என்ற படபடப்பில் அத்தானை அத்தான் என்று 
அழைத்துவிட்ட துடிதுடிப்பில் அவள் , “ அவளை வேண்டுமானால் 
அழைத்து வரச் சொல்லட்டுமா ? " என்று கேட்டாள் . 

நடராஜனுக்கு அந்தக் கேள்வி சுறுக்கென்று தைத்தது , “ வேண் 
டாம் , வேண்டாம் " என்று சொல்லிவிட்டுப் போய்விட்டான் , 

அவன் பல்லை விளக்கிவிட்டுத் திரும்பி ஹாலில் வந்து உட் 
கார்ந்த போது புஷ்பாவே காபியைக் கொண்டு வந்து கொடுத் 
தாள் . வாசனைப் பாக்கை எடுத்து வைத்தாள் , தினசரிப் பேப்பரை 
எடுத்துக் கொடுத்தாள் . கோபித்துக் கொண்டிருப்பானோ என்று 
சாந்தப்படுத்துகிற அடக்கம் மிகுந்த பண்பு அவளிடம் காணப்பட் 
டது . நடராஜன் எல்லாவற்றையும் மௌனமாக ஏற்றுக் கொண் 
டான் . காபியைக் குடித்துவிட்டுக் கப்பை எடுத்து வைத்தான் . 
" எடுத்துக் கொண்டு போகட்டுமா? " என்று கேட்டாள் புஷ்பா. 
அந்தக் கேள்விக்கு அவசியம் என்ன வந்தது ? வெறும் கப்பை 
எடுத்துப் போகாமல் அதற்கு ஒரு கேள்வியா ? அவன் பளிச் 
சென்று எதாவது பதில் சொல்லியிருப்பான் . இருந்தாலும் தன் 
னுடைய பதற்றத்தை வெளிக்காட்டிக்கொள்ள விரும்பாமல் 
தலையை ஆட்டி வைத்தான் . 

புஷ்பா சிறிது நேரம் அவன் செய்கையையே கவனித்து 
விட்டு , 

அவள் நமது பண்ணை மணியகாரரின் பேத்தி . பெயர் 
குந்தளம் . அவளுடைய தகப்பனாரும் பட்டணத்தில்தான் 
ஏதோ உத்தியோகத்தில் இருக்கிறார் . இன்னும் கல்யாணம் ஆக 
வில்லை . சும்மா இங்கே ஒரு மாதம் இருந்துவிட்டுப் போக வந்திருக் 
கிறாள் . இங்கே வந்தால் என்னைப் பார்க்காமல் போகவே மாட் 
டாள் ” என்று பாடம் ஒப்பிப்பது போல் அடுக்கிக்கொண்டே 
போனாள் , சுவாரஸ்யமாகக் கேட்காதவன் போல அவ்வளவு 
விவரங்களையும் அட்சரம் விடாது காதில் வாங்கிக்கொண்டு , 
" சரிதான் , அவளைப்பற்றியெல்லாம் தெரிந்துகொண்டு எனக்கு 
என்ன ஆகவேண்டும் ? ” என்று அலட்சியக் குரலில் பதில் சொன் 
னான் . புஷ்பாவுக்கு ஒரு பெரிய சுமை குறைந்ததுபோல் இருந்தது .. 
மறுபடியும் முதல் காளைக் குணமெல்லாம் அவளை வந்தடைந்தன . 
அவள் உள்ளே போய்விட்டாள் .. 


14 


சுவாமிநாத பிள்ளைக்கு 

அத்தானும் அம்மங்காளும் 
சங்கோசம் இல்லாமல் பழகுவதில் உள்ளூற ஆனந்தம் . அவர்கள் 
ஹாலில் பேசிக்கொண்டிருந்தபொழுது அவர்களுடைய ஜோடிப் 
பொருத்தத்தைப்பற்றி ஒரு தடவை எண்ணமிட்டார் . 
கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் கணக்குப் பார்த்து முடிவு 
கட்டுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது . கடன் கொடுத்தவர் 
களை எல்லாம் கணக்கு வழக்குப் பார்க்க வரும்படி சொல்வி 
யனுப்பி யிருந்தார் . ஷண்முகத்துக்குக்கூட அவர் கொஞ்சம் 
கடன் கொடுக்க வேண்டியிருந்தது . அவனைத் தவிர மற்றவர்க . 
ளிடம் கணக்குத் தீர்த்து வட்டியில் ஒரு பகுதியைத் தள்ளி, 
ரொக்கப் பணத்தைக் கொடுத்துத் தீர்த்துக்கொள்வது என்று 
சுவாமிநாத பிள்ளையும் நட்ராஜனும் முடிவு கட்டி வைத்திருந்தார் 
கள் . பாங்கி உண்டியலாகக் கொண்டு வந்திருந்த பணத்தைப் 
பக்கத்து டவுனில் உள்ள பாங்குக்குப் போய்ப் பணமாக மாற்றி 
வரவேண்டியிருந்தது . 


சுவாமிநாத பிள்ளை தம்புச்சாமியைக் கூப்பிட்டு வண்டியைக் 
கட்டச் சொன்னபோது , குந்தளா அந்த வீட்டை நோக்கி : 
வருவதை நடராஜன் கவனித்துவிட்டான் . ஆயினும் அவர் கவனிப் 
பதற்கு முன்னதாகவே , “ மாமா , நான் கையெழுத்துப் போட்டுக் 
கொடுத்துவிடுகிறேன் . உடம்பு அவ்வளவாகச் சரியாயில்லை . 
அதனால் நீங்களே போய் மாற்றிக் கொண்டு வந்துவிடுங்கள் .. 
அதற்கு நான் எதற்கு ? " என்றான் . குந்தளா வாசற்படியை 
நெருங்கிவிட்டாள். ஈடராஜனின் மனசு என்னவோ படபடத்தது . 
பின்னால் ஒரு தடவை திரும்பிப் பார்த்துக்கொண்டான் . குந்த 
ளாவை ஒரு முறை நன்றாகக் கவனித்துப் பார்த்தான் . கண்ணைப் 
பறிக்கும் அழகு என்றால் அவளைத்தான் சொல்லவேண்டும் என்று 
மறுபடியும் தோன்றிற்று . 


அவன் மனம் ஏனோ தவியாகத் தவித்தது . வந்தவள் கொஞ்ச 
நேரமாவது இருக்க வேண்டுமே அதற்குள் புஷ்பாவும் அவளைத் 
திருப்பி அனுப்பாமல் இருக்க வேண்டுமே என்று அவனுடைய 
விசாரம் சென்றது . சுவாமிநாதபிள்ளை பாங்குக்குச் சென்று 

மாற்றிவரக் கிளம்பிவிட்டார் . நடராஜன் தினசரிப் 
பேப்பரைப் பிரித்து வைத்துக்கொண்டான் . ஒரு எழுத்தாவது 
அவன் கண்ணில் பதியவேண்டுமே ! 


பணம் 


புஷ்பாவும் குந்தளாவும் உள்ளே கலகலவென்று எதற் 
காகவோ சிரித்த சப்தம் கேட்டது . நடராஜன் தீவிரமாகப் 
பத்திரிகை படிப்பதுபோல் பாசாங்கு செய்துகொண்டிருந்தான் - 


15 


நட்ராஜனால் வெகு நேரம் அப்படியே பாசாங்கு செய்து 
கொண்டிருக்க முடியவில்லை . பெண்களைப் பற்றியோ, கல்யாணத் 
தைப்பற்றியோ இதுவரை அவன் எண்ணியதேயில்லை. அப்படி 
யிருந்தும் இப்போது திடீரென்று தன் மனசு இவ்வளவு தூரம் 
கலங்குவதற்கு என்ன காரணம் , என்பதை அவனால் சரிவரப் 
புரிந்துகொள்ள முடியவில்லை . - குந்தளாவின் 

கவர்ச்சி மிகுந்த 
தோற்றமோ அல்லது புஷ்பா எளிதில் தன்னுடன் பிணைக்கப்படு 
வாள் என்ற பயத்தினால் எழுந்த ஓர் உணர்ச்சியோ அவன் 
மனசை ஒரு நிலையில் இருக்கவிடாது செய்து வந்தது . அவனை 
அறியாமல் அவனது பார்வை அந்த அறையின் பக்கமே சென்று 
திரும்பியது . குந்தளா அவன் கண்ணில் படவேயில்லை . 

அதற்குள் வெளியிலிருந்து ஐயா , ஐயா ” என்று யாரோ 
கூப்பிடும் சத்தம் கேட்டது . நடராஜன் எழுந்து சென்று பார்த் 
தான் . வந்திருப்பவர் அவருக்கு அறிமுகமில்லாதவராய் இருந்த 
போதிலும் அவர் என்னவோ நடராஜனைக் கண்டதும் மிகவும் 
பழகினவர் மாதிரி சிரித்துக்கொண்டே ஒரு கும்பிடு போட்டார் .. 
பிறகு, தம்பி எப்போ வந்தது ? ஊரிலே அம்மாளெல்லாம் 
சௌக்கியந்தானே ? என்று கேட்டார் . 

கிராமத்திலே உள்ள மனிதர்களே இப்படித்தான் . அவர் 
களுக்கு அறிமுகமானவர்களாக இருக்கவேண்டும் என்று அவ 
சியம் இல்லை . யார் 

தெரிந்திருந்தாலும் தெரிந் 
திராவிட்டாலும் பார்த்தமாத்திரத்திலே வீண் கௌரவம் எ , 

எதுவும் 
பாராட்டாமல் கலகலப்பாக உள்ளன்புடன் பேசிப் 

பேசிப் பழகத் 
தொடங்கிவிடுவார்கள் . நகரங்களில் உள்ள வாழ்க்கையின் 
யந்திரப் போக்குக்கும் கிராமங்களில் உள்ள வாழ்க்கையின் இரு 
தயமுள்ள மனிதத்தன்மைக்கும் உள்ள வேறுபாட்டை நடராஜன் 
அவர் 

முகம் பிரதிபலிப்பதிலிருந்து தெரிந்துகொண்டான் , 
உடனே அவனும் பதிலுக்குக் கும்பிட்டுக்கொண்டே , " முந்தா 
நாள்தான் வந்தேன் . எல்லாரும் சௌக்கியந்தான் " என்றான் . 

வந்தவர் , “ நம்பளை உங்களுக்குத் தெரிந்திருக்காது . என்னைத் 
தான் வேதையஞ்செட்டி என்று சொல்லுவாங்க . பெரிய ஐயா 
வரச் சொல்லிச் 

சீட்டு 

அனுப்பியிருந்தாங்க, இதோ 
அந்த மதகடியிலே இருக்கு பாருங்க , அதுதான் நம்ப கடை . 
பெரிய ஐயர் இல்லைங்களோ ? அன்னிக்கு ராத்திரிகூட நம்ம 
கடையாண்டேதான் நீங்க வந்த வண்டிகூட நின்னுச்சு . உங்களைக் 
கடையாண்டே இறங்கச் சொல்லணும்னு தம்புச்சாமிகிட்டே 

என்று அவர் விடாமல் பேசிக்கொண்டே போனார் . 
நடராஜனுக்குக் கொஞ்சம் தர்மசங்கடமாய் இருந்தது . அவ 
ரிடத்தில் ஒன்றும் பேசவே வேதனையாக இருந்தது . அவனுடைய 


என்று 


16 


தனிமையை வேண்டுமென்றே கெடுக்க வந்த ஓர் இடையூறாகவே 
அவனுக்குத் தோன்றிற்று . உட்காரச் சொல்லக்கூட அவனுக்குச் 
சட்டென்று தோன்றவில்லை . ஏதோ ஒரு விதமாகச் சமாளித்துக் 
கொண்டு , “ ஆமாம் , உட்காருங்களேன் ” என்று அரை மனசுடன் 
உபசரித்தான் , நகரத்து மனிதரானால் அவனுடைய பேச்சின் 
தோரணையைக் கண்டு , “ நான் போய்விட்டுப் பிறகு வருகிறேன் " 
என்று சொல்லிவிட்டுக் கிளம்பி இருப்பார் . ஆனால் வேதையஞ் 
செட்டியாருக்கு நகரத்தின் இங்கிதம் அவ்வளவாகத் தெரியாது , 
அவர் “ அதுக்கென்னங்க ? " என்று சொல்லிக்கொண்டே முன்ன 
தாகக் கிடந்த குருச்சி ஒன்றில் உட்கார்ந்துகொண்டார் . 

" டவு 
னுக்குப் போயிருப்பாங்களோ ? " என்று ட னாவை உடைந்து 
போவதுபோல உச்சரித்தார் . பதிலை எதிர்பார்க்காமலே நட 
ராஜன் தலையை ஆட்டியதைக் கண்டு , “ இப்போ வந்துடுவாங்க ; 
இல்லே ?" என்றார் . நடராஜன் 

நடராஜன் அவர் கேட்டதைப் புரிந்து 
கொள்வதற்கு முன் , “ அம்மா இருக்காங்கள்ள உள்ளே? ” என்றார் 
ரொம்பநாள் பழகினவர் போல , வெத்திலைத் தட்டு இருந்தா 
எடுத்துவர்ச் சொல்லுங்க ” என்று கேட்டுக்கொண்டார் . 


நடராஜன் இந்த சௌஜன்யத்தை எல்லாம் சகித்துக் 
கொள்ளும் மனப் பக்குவம் உள்ளவன் தான் . ஆயினும் சுத்தப் 
பட்டிக்காடு என்றால் இதுதான் என்று அந்த மனிதருடைய தோற் 
றத்தையும் தோரணையையும் பார்த்து எண்ணிக்கொண்டான் . 
இந்தச் சமயத்திலே நடு ஹாலில் யாரோ வந்து எட்டிப் பார்த்து 
விட்டுப் போவதுபோல் தெரிந்தது . ஒரு சமயம் குந்தளாதானோ 
என்று அவன் வேகமாகத் திரும்பி வந்து பார்த்தான் . அதற்குள் 
வந்தவள் உள்ளே போய்விட்டதால் யார் என்று தெரியவில்லை . 
தன்னுடைய ஏமாற்றத்தை மறைக்க வெற்றிலைத் தட்டை எடுத்துப் 
போக எண்ணினான் . அது உள் தாழ்வாரத்தில் உள்ள மேஜை 
யின் மேல் இருக்கும் என்பதைப் போகும்போது வரும்போது 
பார்த்திருக்கிறான் . இப்பொழுது திடீரென்று அதையே ஒரு 
வியாஜமாக வைத்துக்கொண்டு , “ புஷ்பா" என்று கூப்பிட்டுக் 
கொண்டே 

அவளுடைய அறைக்குள் எட்டிப் பார்த்தான் . 
இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்ற வார்த்தைகள் அவன் காதில் 
விழுந்தன . அது புஷ்பாவின் குரலாகத்தான் இருக்கவேண்டும் 
என்று பட்டது . தன்னைப் பற்றிய விசாரணைதான் நடக்கிறது 
போல் இருக்கிறது என்று அவனுக்குக் குதுகுதுப்பாய் இருந்தது . 
ஒரே நாளில் தன் வயதிற்குரிய பெருந்தன்மையை எல்லாம் 
மறந்து அற்ப விஷயங்களில் ஏற்படும் ஒரு திருப்தியை விரும்பு 
கிற சிறியவனாகிவிட்டவன் போன்ற சிறுமை அவனைக் கவ்விக் 
கொண்டது. குந்தளா இப்போது அவனை எட்டிப் பார்த்தாள் , 


17 


அவனும் பார்த்தான் . முதல் நாள் பார்த்ததைவிடக் கவர்ச்சி 
பொருந்தியிருந்தது அவள் தோற்றம் . அந்தக் கண்களே அவ 
னுக்கு ஒருவிதக் குளிர்ச்சியைத் தந்தன.பெண்களின் சௌந்தரியம் 
நிலவின் தண்மையைப் போல மனசை மயக்கக் கூடியது என்ற 
உண்மையை இன்றுதான் அவன் உணர்ந்தான் . மகா காவியங் 
களுக்கு நாயகியாக இருக்கத் தகுந்த தகுதி அவளிடம் அந்த 
வெறும் பார்வையிலேயே இருப்பதாக அவன் எண்ணினான் . 
வார்த்தைகள் குளற , வெற்றிலைத் தட்டு இங்கே இருக்கிறதா ? 
யாரோ வந்திருக்கிறார்கள் ” என்றான் . பிறகுதான் புஷ்பா அந்த 
அறையில் இல்லாததை அவன் தெரிந்து கொண்டான் . " ஓ , 
புஷ்பா இல்லையா! ” என்று சொல்லிக்கொண்டே ஓர் அடி பின் 
வாங்கினான். குந்தளா விடுவிடுவென்று வெளியில் வந்தாள் , 
அவனைத் தாண்டிக்கொண்டே உட்புறம் சென்றுவிட்டாள் . 

புஷ்பாவைத் தேடிக்கொண்டு அவள் பின்கட்டுக்குப் போவ 
தைக் கவனித்த நடராஜன் , தானே உள் சென்று அந்தத் தட்டைக் 
கொண்டு வந்து வேதையஞ் செட்டியார் முன்பாக வைத்தான் . 

" நீங்களும் உக்காருங்க ” என்று அவனை உபசரித்தார் 
செட்டியார் . 

தீராப் பொறியாக உட்கார்ந்தான் நடராஜன் , 

" தம்பி பணத்தோட வரப்போவுதுன்னு கேள்விப்பட்டேன் . 
அப்படித்தானா ? " என்று பச்சையாகவே கேட்டார் செட்டியார் . 

இந்தக் கேள்விக்குப் பதில் சொல்லச் சங்கோஜமாய் இருந்தது 
நடராஜனுக்கு . செட்டியார் அவன் பதில் சொல்லும் வரையில் 
காத்திருக்கவும் இல்லை . 

" அப்படித்தான் இருக்கவேணும் . மாமன்காரருக்கு ஒரு 
சமயத்துக்கு ஒத்தாசை செய்யத்தான் வேணும் . அந்த மாதிரி 
இருந்தாத்தான் பார்க்கிறவங்களுக்கும் ... ஏன் , நான் சொல்ற 
திலே தப்பு ஏதாவது ...? " என்றார் செட்டியார் . 

நடராஜன் வெறுமே தலையை ஆட்டினான் , 

" நாளைக்குப் பொண்ணைக் கட்டிக்கப் போறீங்க . பின்னே 
இல்லாட்டி சொந்தம் விட்டுப் போகலாங்களா ? முறை ஒண்ணு 
இருக்குல்லே? ... ஏன் , நான் சொல்றதிலே தப்பு ஏதாவது ... ? " 
என்றார் செட்டியார் மறுபடியும் . 

நடராஜன் மெதுவாகப் பேச்சைத் திருப்ப எண்ணி , “ உங்க 
ளுக்குச் சேரவேண்டிய தொகை 

எவ்வளவு ? " 
கேட்டான் . 

2 


என்று 


18 


படி 


“ நமக்கு உபாயந்தாங்க . வட்டி கிட்டி எல்லாம் சேத்தா , ஒரு 
அஞ்சாறு ரூபாக்குள்ளேதான் இருக்கும். நமக்கு மதகடி நிலத்தைத் 
தான் பந்தகமா வச்சிருக்கிறாங்க . கடனை , பணமாக் கொடுத்துத் 
தீர்த்தாலும் சரி , இல்லே நிலத்துக்கு மொத்தமா ஒரு தொகை 
இவ்வளவுன்னு போட்டுப் பாக்கி இவ்வளவு கொடுத்துடுடான்னு 
கிரய சாஸனமாச் செய்து கொடுத்துட்டாலும் சரிதான் . எப் 

உயோ ஒருத்தரை ஒருத்தர் மோசம் செய்துடப் போறதில்லை : 
ஏன் , நான் சொல்றதிலே தப்பு ஏதாவது ? ... அடுத்தாப்பலே நீங்க 
இருக்கிறீங்க . நாளைக்கு மருமகப்பிள்ளையா , பொண்ணைக் கட்டப் 
போறீங்க . நீங்களே பாத்து ஒண்ணைச் சொன்னாலும் பெரிய ஐயா 
அட்டி சொல்லப்போறதில்லை . ஏன் ? ... ஆக நீங்க இது விஷயமா 
ஒழுங்கு பண்ணத்தான் பணத்தோட வந்திருக்கீங்கங்கிற வரைக் 
கும் நமக்கு எல்லாம் சந்தோசம் ...... ” என்று செட்டியார் கேள்வி 
யும் பதிலுமாய் இடங்கொடுக்காமல் பேசிக்கொண்டே போனார் . 

பொண்ணைக் கட்டப்போறீங்க என்ற பகுதியைச் செட்டியார் 
சொல்லும்போது குந்தளா வாசல்வரைக்கும் வந்துவிட்டு எதையோ 
நினைத்துக்கொண்டவளாய் , திரும்பி உள்ளே சென்றாள் . அப் 
போதும் அவர்கள் கண்கள் ஒன்றையொன்று சந்தித்தன . அவ 
ளுடைய கண்களிலே ஏளனம் தென்படாவிட்டாலும் நடராஜ 
னுக்கு என்னவோ மகா லஜ்ஜையாக இருந்தது . மெதுவாக அந்த 
இடத்தைவிட்டு எழுந்துபோக அவன் விரும்பினான் . செட்டியார் 
விட்டால்தானே ! 

சின்னக் குரலில், " நம்ப அம்மாளுக்கு நம்ப ஐயா வீட்டுக் 
குளந்தையை நீங்க கட்டிக்கிறதிலே அவ்வளவா விருப்பம் இல் 
லேன்னு - ஏன் , நான் 

சொல்றதிலே தப்பு ஏதாவது ... ? " என்று 
இழுத்துக்கொண்டே போனார் செட்டியார் . 

எல்லாவற்றிற்கும் அவர் நம்ப போட்டுப் பேசியது ஒருபுறத் 
தில் வேடிக்கையாகவும் மற்றொருபுறத்தில் எரிச்சலாகவும் 
இருந்தது நடராஜனுக்கு . அவனுக்குப் பதில் சொல்லவே முடிய 
வில்லை ; பிடிக்கவும் இல்லை . மறுபடியும் பேச்சின் போக்கை 
மாற்ற எண்ணி , உங்களுக்கு எவ்வளவு சொத்து அடைமானம் ?" 
என்று கேட்டான் . அவன் குரல் கொஞ்சம் மிடுக்காகவே 
இருந்தது . 

4 சொல்பந்தான் ; ஒரு வேலி நிலம் . அதாவது ஆறு ஏக்கர் 
சொச்சம் . இருக்கிறதிலே அது கொஞ்சம் சுமாரான. நிலம் , 
அதனாலேதான் அது நம்பகிட்டயே இருந்துவிட்டுப் போகட்டுபே ... 
அடுத்தாப்பலே ஐயாகிட்டே இருக்கிறதும் ஒண்ணுதான் ; நம்ப 
கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான் . இப்போ வந்துட்டுப் போச்சுல்ல 


19 


சுவை 


சுவை 


ஒரு பொண்ணு , அது நம்ப அண்ணாத்தை பேத்திதான் . நம்பு 
அண்ணாத்தை யாரு ? நம்ப பண்ணையிலே மணியம் பாக்கிறாங்களே , 
அவங்கதான். ஆக அவுங்க வேறேயில்லே; நான் வேறேயில்லே. 
ஏது , நான் சொல்றது புரியுதுங்களா ? என்று கேட்டார் செட்டி 
யார் . இப்போது நடராஜனுக்குப் பேச்சு கொஞ்சம் சுவை தட்டி 
யதுபோல் இருந்தது . அதே சமயத்தில் 

கொஞ்சம் 
குன்றியது போலவும் இருந்தது . சரிதான் ; அவள் செட்டியார் 
வீட்டுப் பெண் என்ற விஷயந்தான் அவனுக்குச் 
குன்றச் 

செய்தது . அவன் தன் ஆவலை அடக்கமாட்டாமல் 
கொஞ்சம் நிதானித்து , “ நம்ப மணியகாரர் தம்பியா நீங்க ? 
இந்தப் பொண்ணு பட்டணத்துப் பொண்ணுன்னு காதிலே விழுந் 
ததே. அப்போ அது ... நீங்க ...... ” என்று மேலே என்ன பேசு 
வது என்று தோன்றாமல் இழுத்தான் . 

“ ஆமாம் , அது பட்டணத்திலே இருக்கிற பொண்ணுதான் . 
திருவல்லிக்கேணியிலே தேரடித் தெரு இருக்குங்கள்ளே; அங்கே 
தான் இருக்காரு நம்ப மருமகப்பிள்ளை. 

அதாவது இந்தப் 
பொண்ணோட தகப்பனாரு . அங்கேதான் நம்ப அண்ணன் மகளைக் 
கட்டிக் கொடுத்திருக்குது . அவருக்குச் சர்க்கார் உத்தியோகம் , 
இப்பத்தான் சமீபத்திலே ஆபீசரா 

சுப்பிரமணிய 
பிள்ளைன்னு பேரு . சம்பளம் முன்னூறு ரூபாய்போல 
வாங்கறாரு ...... என்றார் செட்டியார் . 

* அதென்ன , நீங்க செட்டியாருங்கிறீங்க , அவரைப் போய் 
பிள்ளைங்கிறீங்களே ! " என்று இடைமறித்துக் கேட்டான் நடராஜ 
சுந்தரம் . 

அவனுக்குப் போன சுவாரஸ்யம் எல்லாம் , சுவை எல்லாம் 
திரும்ப வந்துவிட்டதைப் போல இருந்தது . செட்டியார் உடனே 
பதில் சொல்லாமல் சிரித்தார் . " நம்மள்ள இது ... " 

" வழக்கமா ? அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதா , என்ன ? 
நம்பளைன்னா யாரைச் சொல்றீங்க ? எங்களைச் சொல்றீங்களா , 
உங்களைச் சொல்றீங்களா ? " என்றான் நடராஜன் . 

“ இல்லை இல்லை . வளக்கம்னு ஒண்ணும் கிடையாது . அதிலே 
வந்துங்க , என்னை மட்டுந்தான் செட்டியாரும்பாங்க . அடுத்தாப்பலே 
நம்ப அண்ணாத்தையைக் குமாரசாமி பிள்ளைன்னுதான் எல்லாரும் 
கூப்பிடுவாங்க . அதாவது நாம்ப , நானெல்லாம்கூட ஒரே சாதிக் 
காரங்கதான்.நான் சின்னப் பிள்ளையா இருக்கக்குள்ளே கொஞ்சம் 
செவலை . எனக்கு அடுத்தாப்பலே ஒரு பொண்ணு பிறந்திச்சு எங்க 
ஐயாவுக்கு . அதுகூட இப்போ இல்லீங்க, அதனாலே கொஞ்சம் சூணா 
வயிறு விளுந்து , தொந்தியும் தொப்பையுமா நான் இருந்தேன்னு 


20 


என்னை மட்டும் எல்லாரும் விளையாட்டாக் கூப்பிட்டு அதே 
பேரு இப்போ நிலைச்சுப் போயி , வேதையஞ் செட்டின்னே பேரா 
யிட்டுது . இப்போ பத்திரத்திலே கையெழுத்துப் போடக்கொள்ள 
வேதையா பிள்ளைன்னுதான் நான் போடற வாடிக்கை . எது , 
தான் சொல்றது புரியுதுங்களா ... ? ” என்ஞர் செட்டியார் . 

" புரியுது புரியுது - நல்லாப் புரியுது ! ஆனால் நம்ப சாதின்னீங் 
களே , அதாவது நாங்க நீங்க எல்லாரையுந்தானே சொல்றீங்க ? " 
என்றான் நடராஜன் , வர்ணாசிரம தர்மத்தில் திடீரென்று 
எங்கிருந்தோ ஓர் அக்கறை வந்துவிட்டவன் போல , 
ஆமாங்க , ஆமாங்க . நம்பளை 

எல்லாம் சேத்துத்தான் 
சொல்றேன் . இன்னும் பாக்கப்போனா ஒரு சொந்தமாக்கூட வக் 
துடுவோம் . அதுக்கென்ன இப்போ எங்களுக்குச் சொத்தெல்லாம் 
போயிட்டுது . இப்போ நம்ப பெரிய ஐயா கூட்டாளிக்கு அவுங்க 
பாட்டன் பூட்டன் சொத்து நிலையாத் தங்கிப் பெருகிப் போயிடுச்சு 
கொள்வினை கொடுப்பினை நின்னுட்டுது . அதுலே நான்மட்டுந்தான் 
கொஞ்சம் இந்தக் கடைகண்ணி வச்ச பிறகு ஏதோ கொஞ்சம் 
சுமார் பணம் காசைப் பார்த்தவன்னு ஒரு பேரு -பேருதான்: 
நானும் ஒண்ணும் அதிகமாக் கண்டுப்பிடலை . இப்போ அடுத்தாப் 
பலே பெரிய ஐயா நினைச்சாங்கன்னா நம்ப கடனை ஒரே வரு 
ஷத்திலே அடைச்சுத் தீர்த்துப்பிடலாம் . எல்லாம் நம்ப வாயாலே 
சொல்றோமே யொழிய , இப்போ கொடுக்கலாம்னா கொடுத்துத் 
தீர்த்துப்பிடமாட்டாரா ? முடியாமத்தானே இப்போ நீங்க பணம் 
கொண்டு வந்திருக்கீங்க ! ஆனால் ஒண்ணுமட்டும் எல்லாருக்கும் 
தெரிஞ்ச சங்கதிதான் . பெரிய ஐயா கை ஓட்டைக் கை . உங்கமாமா 
வைத்தான் சொல்றேன் . கொஞ்சம் கை தாராளம் . விடக் கட்டத் 
தெரியாது . மானேசுமெண்டெல்லாம் அவனவன் நாட்டாமை 
தான் . ஒண்ணைக் காதிலே வாங்கமாட்டாரு” என்று எங் 
கேயோ ஆரம்பித்து , எங்கேயோ பேசிக்கொண்டே போனார் 
செட்டியார் . 

அந்த விவரங்கள் எல்லாம் நடராஜனுக்கு அவசியமாகவும் 
ருசியுள்ளதாகவும் படவில்லை . " அது சரி , உங்க பேத்திக்கு 
இன்னும் கல்யாணம் செய்யவில்லையா ? " என்று மட்டும் 
கேட்டான் . 

செய்யணும் ; செய்வாங்க ; செய்யாமலா இருப்பாங்க ! ஆனா 
அந்த விவரமெல்லாம் நம்பளுக்கு அவ்வளவா --- ஏன்னா, நானும் 
நம்ப அண்ணாத்தையும் சகஜமா , பேச்சு வார்த்தை வச்சுக்கிருப் 
பலே இல்லே. அவரு குணம் ஒரு மாதிரி ; நம்ப குணம் ஒரு 
மாதிரி . நமக்கு எல்லாரும் வேணும் ; அவரு அப்படி இருக்கமாட் 


21 


குணம் " 


டாரு . அதனாலே எங்க ரெண்டு பேருக்கும் பேச்சு வார்த்தை 
கிடையாது . வரத்துப் போக்கும் கிடையாது . ஆனா நான் இந்தக் 
குளந்தைங்களைக் கண்டா மட்டும் , என்ன சேதி , எப்ப வந்தே ? -1 
இன்னு கேக்கறதுதான் . அதுகளும் சொல்றாதான் . அடுத்தாப் 
பலே மாப்பிள்ளையே வந்தாலும் கொண்டாலும் எங்க விரோதத் 
தையெல்லாம் 

பாக்கமாட்டாரு . நம்ப வீட்டுக்கு வருவாரு . 
சாப்பிடுவாரு , கொள்வாரு; போவாரு . ரெண்டுகாசு எங்கிட்டே 
வரதுல்லே . அதிலே எங்க அண்ணாத்தைக்கு ஒரு ஆத்திரம் ; அசிகை . 
வேறே ஒண்ணும் இல்லே சங்கதி ! " என்றார் செட்டியார் . 

" அது சரி ; பட்டணத்துலே தேரடித் தெருவிலே உங்கள் மாப் 
பிள்ளை வீட்டு நம்பர் என்னவென்று சொன்னீர்கள் ? ” என்று 
கேட்டான் நடராஜன். 

நம்பரா ? அது வந்து நாப்பத்தெட்டோ, முப்பத்தெட்டோ 
மறந்து தொலைஞ்சுட்டுதே ! அது என்னாத்துக்குங்க ? தேரடித் தெரு 
விலே போய் , சுப்பிரமணிய பிள்ளை வீடு எது ? " இன்னு கேட்டா , 
பச்சைப் புள்ளே கூடச் சொல்லிடுமே . அவுருதான் பெரிய 
ஆபீசரு ஆச்சே ! ரொம்பத் தங்கமானவரு . ஒரு வாட்டிப் பேசிப் 
பளகினாப் போதும் ; விடமாட்டாரு. அருமையான 
என்றார் செட்டியார் . 
நடராஜனுக்கு அதற்குமேல் அவரிடம் என்ன 

அவரிடம் என்ன பேசுவது 
என்று யோசனையாக இருந்தது. இதுவரை குந்தளாவைப்பற்றித் 
தெரிந்துகொள்ள முடியாமல் தவித்த விவரங்களைக் கேட்டுத் 
தெரிந்து கொண்டாகிவிட்டது . இனி அந்த மனிதருடன் பேசிப் 
பொழுது போக்குவது என்பது 

அவனுடைய இயல்புக்குச் 
சோதனை தரும் ஒரு விஷயமாகும் ; காலத்தையும் வீடு 

சணாக விரய 
மாக்குவதாகும் . அதைவிடக் குந்தளாவைப்பற்றியும் அவள்தந்தை 
சுப்பிரமணிய பிள்ளையைப்பற்றியும் யோசித்துக்கொண் டிருப் 

பன்மடங்கு மனசுக்குப் பிடித்தமாக இருக்கும் 
போலிருந்தது . என்றுமில்லாத ஒரு புதுவிதக் கிளர்ச்சி அவன் 
மனசில் உதித்திருந்தது . 
குந்தளா படித்தவளா , 

படிக்கிறவளா ? காலேஜிலா , 
ஹைஸ்கூலிலா ? அவள் மணவாழ்க்கை பற்றிக் கொண்டிருக்கும் 
கருத்து என்ன , குணம் எப்படிப்பட்டது , பார்வைக்கு லட்சண் 
மாக இருப்பதைப்போல அவளுடைய சுபாவம் , மனப்பாங்கு 
முதலியவை இருக்குமா ? -- என்றெல்லாம் எண்ணிப் பார்க்க விரும் 
பியது அவன் மனம் . இந்தக் கேள்விகளுக்கு வேதையஞ் செட்டியா 
ரிடமிருந்து எந்தவிதப் பதிலும் அவனால் பெறமுடியாது . சுப்பிர 
மணிய பிள்ளையைப் பற்றியாவது தெரிந்து கொள்ள முடியுமா ? 


பதே 


22 


அவருடைய செல்வ நிலை , அந்தஸ்து , குணம் , சுபாவம் , முற்போக் 
குப் பிற்போக்கான தன்மை ,. அவர் வகிக்கும் உத்தியோகத்தில் 
உள்ள வசதிகள் இவையெல்லாம் எப்படி என்று ஒருகால் 
வேதையஞ் செட்டியாரால் சொல்ல முடியும் . ஆனால் அவரிடம் 
விவரம் கேட்கிற சாக்கில் வாயைக் கொடுத்து விட்டால் போதும் ; 
பெரிய காலக்ஷேபம் அல்லது புராணம் ஒன்று கேட்பது போலத் 
தான் . அவன் ஒன்று கேட்டால் மன்னன் ஒன்று சொல்லத் 
தொடங்கி , எங்கேயோ போய் வந்து விடுவார் . அப்போதுள்ள 
மனநிலையில் அவனுக்கு அது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் . 
ஏன் வம்பு என்று இரண்டு ஒன்று கேட்க எண்ணியவன் வாயை 
மூடிக்கொண்டு தன்னை அடக்கிக்கொண்டு விட்டான் . 

ஏதோ உள்ளே வைத்ததை எடுக்கப் போவதுபோல எழுந்து 
சென்றான் . அங்கே முன்பு அவன் உட்கார்ந்திருந்த சோபாவில் 
குந்தளா மட்டும் உட்கார்ந்து அன்றைத் தினசரியைப் படித்துக் 
கொண்டிருந்தாள் . நடராஜனுக்கு இந்தக் காட்சி ஒரு பெரிய 
ஆறுதலைத் தந்தது .. ஓஹோ, படித்தவள் தான் . அரைகுறைப் 
படிப்பு என்றால் ஆங்கிலத் தினசரியைப் படித்துப் புரிந்துகொள்ள 
முடியுமா ? 

" புஷ்பா எங்கே , உள்ளே போய் இருக்கிறாளோ ? " என்று 
கேட்டபோதுதான் குந்தளா தலைநிமிர்ந்து அவனைப் பார்த்தாள் . 
இப்போது அவள் விசுக்கென்று எழுந்திருக்கவில்லை . தத்திக் 
குதிக்கவில்லை . மிகுந்த நிதானத்துடன் தலை நிமிர்ந்து ஆற அமர 
அவனை ஏறெடுத்துப் பார்த்தாள் . கெண்டை மீனைப் போன்ற 
அவள் கண்களின் அழகை அவன் இப்போதுதான் வெகு அருகில் 
நின்று கண்டான் . இமைகள் எல்லாம் சிரிப்பது போல இருந்தன . 
அவள் கையிலிருந்த தினசரியை மேனஜமீது போட்டுவிட்டு , 
ஆமாம் என்பதுபோல் தலையை அசைத்தாள் . 

நடராஜன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக மனசுக் 
குள்ளாக மகிழ்ச்சியுற்றான் . ஆயினும் இந்தச் சந்தர்ப்பத்தில் 
தன்னையும் அவளையும் எதிர்பார்த்தபடி எல்லாம் பேசவே 
விடாமல் செய்த லஜ்ஜையைக் கண்டு அவனுக்குக் கோபம் 
தான் வந்தது . வாயை விட்டு ஓர் அக்ஷரங்கூட வர மறுத்துவிட் 

சில விநாடிகள் அவன் தயங்கி நின்றுவிட்டு , " இதோ வாச 
லில் வந்திருக்கிறாரே அவர் உன் சிறிய தாத்தாவாமே ? " 
என்றான் . 

அவள் பதில் சொல்லாமல் அவன் கண்களையே உற்றுப் 
பார்த்தாள் . அந்தத் தோரணையே அவனுக்கு மிகவும் பிடித்த 
மானதாய் இருந்தது . அந்தப் பார்வைக்கு எதிரே முன்பின் பழக்க 


23 


என்று 


வேறு 


மில்லாத ஒரு யுவதியை ஏக வசனத்தில் அழைத்து நிற்கும் அவன் 
ஒரு துச்சமான பொருளாக அவனுக்கே தென்பட்டான் . இருந்தா 
லும் அவன் ஏதோ ஒரு வேகத்தில் , “ தேரடித் தெருவில் உங்கள் 
வீட்டு நம்பர் என்ன ? " என்றான் . 

அவள் தன் பார்வையாலேயே அவனைக் குன்றச் செய்தாள் . 
ஏன் இந்த விசாரம் உங்களுக்கு ? என்பது போன்ற பாவத் 
துடன் , " நூற்று ஒன்பது ” என்றாள். 

உன் அப்பாவைப் பற்றி இவர் சொன்னார் . அவரை ஒரு 
தடவை வந்து பார்க்கவேண்டும் 

ஆசைப்படுகிறேன் . 
அதனால் தான் கேட்டேன் . நீ வித்தியாசமாய் எண்ணவேண் 
டாம் ! அது சரி ; புஷ்பா ஏன் உன்னைத் தனியாக உட்காரவைத்து 
விட்டுப் போயிருக்கிறாள் ? ” என்றான் நடராஜன் , 

குந்தளாவின் இமைகள் மீண்டும் சிரித்துக்கொண் டிருந்தன . 
" அவள் என் வீட்டுக்கு வருகிறேன் என்றாள் . வேறு ஆடை 
உடுத்துக்கொண்டு வரச் சென்றிருக்கிறாள் . இப்போது வந்து 
விடுவாள் என்றாள் . 
பேசுவதற்கு 

விஷயம் எதுவுமே கிடைக்க 
வில்லை . அவளுடைய குரலில் எவ்வளவு இனிமை இருந்ததோ 
அவ்வளவு நறுக்குத் தெறித்தது போன்ற கண்டிப்பும் உறுதியும் 
இருந்தன . அவனோடு பேச விழைகிற துடிப்பையே அவளிடம் 
காணவில்லை. சாதாரண மத்திய வகுப்புக் குடும்பத்தில் பெண் 
களிடம் சகஜமாகக் காணப்படும் 

நாணத்தின் நுண்ணிய 
நெகிழ்ச்சியோ, பதற்றமோ அவளிடம் தென்படவில்லை . 

நடராஜன் ஆங்கிலத் தினசரியைக் கையில் எடுத்துக் கொள்ளு 
கிற சாக்கில் மேஜையண்டை நெருங்கி , " காலேஜில் 

, படிக்கி 
நாயோ ? " என்றான் , 

அவள் தலையை அசைத்தாள் . 
க்வீன் மேரீஸ்தானே ? " 
அவளுடைய கண்கள் ஆம் என்று பதிலளித்தன . 
எந்த வகுப்போ ? 
செகண்டு யு . 

ஸி , 
தேவலையே . அதற்குப் பிறகு ?" 
டாக்டருக்குப் படிக்கலாம் என்று எண்ணம் . " 
" ஓ ! டாக்டராக ஆன பிறகுதான் ...... 


24. 


அவள் அவனை நேரிடையாகப் பார்த்தாள் . " ஆனபிறகு 
தான்...... என்ன , முடியுங்களேன் வார்த்தையை ! " என்றாள் . 

"ஊஹும்; டாக்டருக்குப் படிப்பது பற்றி எனக்குச் சந்தோ 
ஷந்தான் என்று சொல்ல வந்தேன் " என்றான் நடராஜன் . 

“ படிப்பது பற்றி அல்ல ; படிக்கப் போவதுபற்றி . அப்படித் 


தானே ? 


12 


ஆமாம் ... 

நடராஜனுக்கு மேலே அங்கே நின்று பேசும் துணிவோ ,, 
பேசக் கூடிய விஷயங்களோ உதிக்கவில்லை . இதற்குள் நல்ல 
காலமாகப் புஷ்பா வந்து விட்டாள் . குந்தளா உட்கார்ந்திருப்பதை 
யும் நடராஜனின் தர்ம சங்கடமான நிலையையும் அவள் 
மேலோட்டமாகப் பார்த்துக்கொண்டு இருவரையும் மாறிமாறிப் 
பார்த்துப் புன்னகை செய்தாள் . நடராஜன் அந்தப் புன்னகை 
யின் பொருளை ஊகிக்க முடியாதவனாக வெளியே சென்றான் . 
என்ன காரணத்தினாலோ உள்ளே எழுந்து சென்றது அவனுக்கு 
மகா தவறு என்று பட்டது . அதைவிட அவளிடம் வலுவில் 
பேசப் போனதும் அவர்களுடைய வீட்டு விலாசத்தைக் கேட்ட 
தும் மகத்தான கேவலமாக அவனுக்குப் பட்டது . வெளியில் வந்த 
தும் செட்டியார் பேசத் துடித்துக்கொண் டிருப்பதைக் கண்டு , 
தினசரிப் பேப்பரால் முகத்தை மறைத்துக்கொண்டு உட்கார்ங் 


தான் . 


" பெரிய . அம்மாளைக் காணவில்லையே . உள்ளே இருக் 
காங்களோ ? " என்றார் செட்டியார் . 

நடராஜன் பதில் சொல்ல விரும்பாமல் முகத்தை மறைத்துக் 
கொண்டே உட்கார்ந்திருந்தான் . 

சற்றைக்கெல்லாம் , “ வீட்டுக்குப் போகிறேன் ” என்று 
குந்தளாவின் குரல் கேட்டது . அவன் உடனே பேப்பரை மடித் 
துக்கொண்டு திரும்பினான் . வேதையஞ் செட்டியாரிடம் குந்தளா 
விடைபெற்றுக்கொண் டிருந்தாள் . இவன் திரும்பியதும் இவனை 
யும் ஒரு முறை பார்த்துவிட்டுப் புஷ்பாவுடன் கிளம்பினாள் . 
அவளுடைய பார்வை அவனிடமும் சொல்லிக்கொண்டு போவ 
தாகவே அவனுக்குப் பட்டது . திருப்பத்தில் மறையும் வரையில் 
அவர்களைக் கவனித்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தான் . அவர் 
களில் ஒருத்தியாவது திரும்பிப் பார்க்கிறாளா என்று அவன் 
மனசு எதிர்பார்த்தது . கடைசிவரையில் ஏமாற்றந்தான் . 

மதகடிப் பங்கு இருக்குங்களே , அது மொத்தம் ஒரு வேலி . 
இப்ப நம்ப கடனுக்கு அதிலே சரிபாதி கொடுத்துட்டாக்கூட 


25 


இன்னி வெலைக்கு நம்ப கடன் தீர்ந்து போவுது . இதுக்குப் பன 
மாக் கொடுங்கன்னு நான் கேக்கல்லே . பணம் புரட்டறதுன்னா 
சும்மவா இருக்கு ? ஐயாவுக்கு இந்தப் பங்குகளைக் கொடுத்துத் 
தீக்கறது ஒரு பெரிசு இல்லே . வட்டி எல்லாம் உட்பட 
நமக்கு ஐயா தரவேண்டிய தொகை - கணக்குப் போட்டுப் 
பாத்துப்புட்டேன் - ஐயாயிரத்துத் தொள்ளாயிரம் ! - அதாவது 
ஆறு ரூபாய்க்கு ஒரு நூறு குறைச்சல் . என்ன , நான் சொல்றது 
புரியுதுங்களா ? உங்களுக்கு இந்தத் தொகை கொடுக்கவேண்டி 
யது குறைஞ்சா நல்லதுதானே ! ரொக்கமாத் தீக்கறது எப்படி ? 
ஒரு பொருளைக் கொடுத்து அந்தப் பணத்தை வேற ஒரு காரியத் 
துக்கு உபயோகிச்சுக் கொள்றது எப்படி ? ” என்று மூச்சுவிடாமல் 
பேசினார் செட்டியார் . 

நீங்க சொல்றதெல்லாம் நியாயந்தான் ! ” என்று அவர் 
என்ன பேசுகிறார் என்பதைக் காதில் வாங்காமலே சொல்லி வைத் 
தான் நடராஜன் . 

நல்ல காலமாக வேதையஞ் செட்டியாரிடமிருந்து தப்பித்துக் 
கொள்ள வசதியாக , பாங்குக்குச் சென்றிருந்த பிள்ளையவர்களின் 
வண்டி திரும்பி வந்து விட்டது . வேதையஞ் செட்டியார் இடுப்பில் 
மேல் துண்டை எடுத்துக் கட்டிக்கொண்டு பிள்ளையவர்களுக்குப் 
பணிவாகப் பெரிய கும்பிடு ஒன்று போட்டார் . 


மத்தியான்னம் இரண்டு மணிக்குள் சுவாமிநாத பிள்ளை சீட் 
டுக் கொடுத்து அனுப்பியிருந்த , அனைவரும் ஒவ்வொருவராக 
வந்து சேர்ந்து விட்டார்கள் . நடராஜனும் பிள்ளையவர்களும் முத 
வில் தமக்குள்ளாகக் கணக்கைப் பார்த்துக்கொண்டு, இவ்வளவு 
ரூபாய் வட்டியில் தள்ளிக் கேட்கலாம் என்று பேசிக்கொண்டு 
ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்துக் கணக்குத் தீர்ப்பதில் 
முனைந்தார்கள் . 

வேதையஞ் செட்டியார் என்ற வேதையா பிள்ளையின் 
சகோதரர் குமாரசாமி பிள்ளைதான் தஸ்தாவேஜிகளை வைத்துக் 
கொண்டு , கணக்குப்புள்ளிவிவரங்களைத் தயாரித்துஉதவிபுரிந்தார் . 
முதவில் 

காண்டிராக்டர் காதர் பாஷா ராவுத்தருடைய 
கணக்கு ஒருவிதமாக முடிந்தது . முக்கால் வட்டிக்குக் காதர் பாஷா 
எழுதி வாங்கியிருந்தாரே யொழிய இப்பொழுது 

மிகவும் தாராள 
மாக விட்டுக்கொடுத்து , பாங்கு வட்டியைப் போல வாங்கிக் 
கொள்ளச் சம்மதித்தார் . இதைப் பார்த்ததும் வேதையஞ் செட்டி 
யாருக்குப் பிரமாதமாகக் கோபம் வந்தது . ஆயினும் கோபத்தை 
யாரிடம் காட்டுவது ? கொடுக்கிறவன் இஷ்டமும் வாங்குகிறவன் 


26 


இஷ்டமும் அல்லவா இதெல்லாம் ? " அவருக்கு என்னாங்க ! மீன் 
குத்தகையிலேயும் ரோடு காண்டிராக்டுலேயும் வந்த பணம் . 
மத்தவங்களைப்போலக் கஷ்டப்பட்டுச் சம்பாதிச்சிருந்தா வருத்தம் 
தெரியும் ! அவரு இதுவும் தள்ளிக் கொடுக்கலாம் ; வெறும் அச 
லாவேகூட வாங்கிக்கிடலாம் . அவருக்கு என்ன நஷ்டமாயிடுமா ? " 
என்று பேச்சோடு பேச்சாகக் குத்தலாகச் சொல்லியும் வைத் 
தார் . 

வேறு யாருக்கும் இது அவ்வளவு உறுத்தலாகப் படவில்லை . 
குமாரசாமி பிள்ளைக்கு மட்டும் ரோஸமாக வந்தது . எஜமான 
விசுவாசத்தை அவர் எந்த நிலையிலும் காட்டி ஸ்தாபிக்கத் தவறு 
வதேயில்லை . அவர் வேதையஞ்செட்டியாரிடம் நேரிடப் பேசாம 
லேயே , “ ஒருத்தரும் கஷ்டப்பட்டுச் சம்பாதிக்காமே சுலபமாச் 
சம்பாதிச்சுடலே . புதையல் கிதையல் எடுத்துடவும் இல்லே . அது , 
வும் காதர் பாஷா வெயில்லேயும் மழையிலேயும் அலையறாப்பலே 
அலைஞ்சு சம்பாதிக்கறவங்களுக்குத்தான் பணத்தோட அருமை 
தெரியும் . இவனுக்கென்ன , பெட்டியடியிலே குந்திக்கிட்டு , 
முக்கா வீசை மிளகாயை நிறுத்துப் போட்டுப்பிட்டு ஒண்ணரை 
வீசைன்னு எளுதி , கணக்கு ஏத்தினவன் தானே ? தெரிஞ்சுபோய்க் 
கேட்டால் , “ தெரியாமெ கைத் தவறுதலா எளுதிட்டேன் என் 
கிறது . இல்லாட்டிப்போனா, போனதுதான் . அந்த மாதிரி 
கொடுத்த கடனா இது ? கட்டிமோட்டு வாய்க்கால் பாலத்தைக் 
கட்டறப்போ , என்ன ராவுத்தரே , ஐயா அனுப்பிச்சாங்க ! இன் 
னேன் . என்ன விஷயம் ? இன்னாரு ராவுத்தரு . அவசரமா 
அஞ்சு ரூவா வேணுமே இன்னேன் . சாய்பு ஒரு வார்த்தை 
பேசணுமே . தொப்பியைத் 

தொப்பியைத் தூக்கினாரு . பச்சை நோட்டுக் 
கத்தை ஒண்ணை என்னாண்டை கொடுத்து , “ எண்ணிப் பாருங்க ; 
பிள்ளை! கேக்கறது பெரிசில்ல . நம்ப வாப்பா ஈக்கிறாகள்ளே 
அவுக சொல்வாக . கேக்கற சமயத்திலே கையிலே பணம் 
ஈக்கிறது பெரிசும்பாக . இப்பத்தான் கசானாவுக்குப் போய் 
பில் பாஸான பணம் கொண்டாந்தேன் இன்னு ஐம்பது நோட் 
டுக்களைக் கொடுத்தாரு . சும்மா வந்த 

அது ? கை 
முதலையும் போட்டு அந்த வேகாத வெயில்லே நின்னும் பாத்தா 
அந்த வருத்தம் தெரியும் ! ” என்று பேசி முடித்தார் , நடுநடுவில் 
தம்பியையும் பார்த்துக்கொண்டு , 

எல்லோரும் குமாரசாமி பிள்ளை சொன்ன இந்த உணர்ச்சி 
மிகுந்த வரலாற்றைக் கேட்க மௌனமாக இருந்தார்கள் . அது 
வும் எஜமான் விஷயத்தில் தம்பி என்றும் , உறவு என்றும்கூட - 
நினைக்காமல் அவர் பேசியது எல்லோருக்கும் 

ஆச்சரியமாக 
இருந்தது , 


பணமா 


27 


. 


வேதையஞ் செட்டியார் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக் 
குக் கிளம்பியிருப்பார் . அதற்குள் சுவாமிநாத பிள்ளை கையை 
அமர்த்தி , “ உமக்கு வட்டியைத் தள்ளிக் கொடுக்க இஷ்டமில்லை . 
அவ்வளவுதானே ? வேண்டாம் . கணக்குப்படி என்ன ஆகிறதோ 
அதை வாங்கிக் கொள்ளுமேன் ! வீண் வார்த்தை எதற்கு ? " 
என்றார் . 

அவருக்கு மதகடி நிலம் வந்தால் போதுமாம் . பனங்கூட 
வேண்டாமாம் " என்றான் நடராஜன் . 

எல்லோரும் வேதையஞ் செட்டியாரின் பேராசையைக் 
கேட்டுக் கொல்லென்று சிரித்தார்கள் . குமாரசாமி பிள்ளையும் - 
எல்லோருடனும் சேர்ந்து சிரித்துவிட்டு , “ கேக்கமாட்டானா? கேப் 
பான் . மதகடி நிலம் என்ன , மற்றதையும் கொடுக்கிறதாக இருந் 
தாலும் கொடுன்னு கேப்பான் . புதுப் பணமில்லே ! அதன் 
குணத்தைக் காட்டாமல் போகுமா ? ஐயாவே சம்மதிச்சுக் கொடுத் 
தாலும் கொடுப்பாங்க . ஆனால் என் உசிரு இருக்கிற மட்டும் 
நான் இந்தப் பண்ணை உப்பைத் தின்னதுக்காக இந்த அக்கிரமம் 
நடக்கமட்டும் சம்மதிக்கமாட்டேன் . அது தம்பியாக இருந்தாலும் 
சரி , தாயாக இருந்தாலும் சரிதான் . மத்தது ஒண்ணுமே வாண் 
டாமே ; அந்த மதகடி நிலம் ஒண்ணு இருந்துட்டால் போதுமே . 
ஐயாயிரம் இல்லே; ஐம்பதாயிரம் கொடுத்திருந்தாலும் அந்த 
நிலத்தைக் கைவிட்டுக் கொடுத்துடறதா ? நல்ல கதைதான் ! ” என்று 
ஆக்ரோஷமாகப் பேசினார் . 
குமாரசாமி 

பிள்ளை பேசி முடித்ததும் மறுபடியும் ஒரு 
தடவை எல்லோரும் 

கேலியாகச் சிரித்தார்கள் . வேதையஞ் 
செட்டியாருக்குக் கோபம் இப்போது கட்டுக்கு மீறிக் குமுறிக் 
கொண்டு வந்தது . இவ்வளவு நேரம் தாம் பேசியதெல்லாம் மிக 
வும் நியாயம் என்று ஏதோ ஞாபகத்தில் தலையாட்டிக்கொண்டு 
வந்த நடராஜசுந்தரம்கூட எல்லாரையும் மிஞ்சிவிடுவதைப் 
போலச் சிரித்ததைக் கண்டு அவர் மனம் கொதித்து எழுந்தது . 
அண்ணன் சொன்னதுகூட அவ்வளவாக அவருக்கு உறைக்க 
வில்லை . அது ஒரு விதத்தில் இயற்கையாகவும் சகஜமாகவும் 
இருந்தது . ஆனால் மற்றவர்களும் இந்த அண்ணனுடைய பொறா 
மைப் பொறுமலைக்கண்டு மயங்கித் தம்மைக் கேலி செய்வதா 
என்று ஆத்திரம் பற்றிக்கொண்டு வந்தது . 

உங்களுக்கு மதகடி நிலம் பெரிசின்னா, மத்தவங்களுக்கு 
அவங்க அவங்க வீட்டுப் பணம் மட்டும் பெரிசில்லையோ? 
பணத்தை வெறும் வட்டிக்கு ஆசைப்பட்டுத்தான் கடனாக நான் 
கொடுத்தேனா? அதுக்கும் ஒரு சௌகரியம் உண்டாகும்னுதானே 


28 


கொடுத்தேன் ? வட்டிக்குப் போடணும்னா பாங்குலே கொண்டு 
போட்டா அப்பனுக்கு ஒரு குரல் அழுதுகிட்டு வட்டியைக் கொடுக் 
கறான் ; வாங்கிக்கறோம் . ஏதோ நிலமா நீச்சா. கிடைச்சுச்சுன்னா 
நம்ம புள்ளைக் குட்டிகளுக்கு ஒரு நன்மையாச்சுன்னுதானே 
கடனை இவ்வளவு நாளும் விட்டு வச்சிருந்தது . நெடுங்குடிப் பிள்ளை 
எலெக்சனிலே தோத்ததும் , செட்டியாரே ! பூங்குடிப் பிள்ளை 
உமக்குப் பெந்தகம் வச்சிருக்காரே ! அதை என்னிடம் மேடோவர் 
கொடுத்துடேன் . இப்பொ நிலமும் பஞ்சத்தினாலே விளையாமெ 
கிடக்கறதுக்குக் கோர்ட்டுக்கு இழுத்து , ஐயாவைக் கொஞ்சம் 
வேடிக்கை பாக்கலாம் . உமக்கும் வேணுங்கறது கையிலே 
தரேன் இன்னு வண்டியைக் கட்டிக்கிட்டு வந்து நடையா நடந்து 
கெஞ்சினாரே ! அப்போ நான் 

கொஞ்சம் அந்தப் பணத்துக்கு 
ஆசைப்பட்டிருந்தா அப்ப தெரியும் சேதி ! இப்போ நம்பளை 
நகிடில்லே செய்யறீங்க . அப்போ , உங்களைப் பாத்து நாலுபேர் 
நகிடி செய்திருப்பாங்க . அப்போ இந்த வேதையஞ்செட்டி உதவி 
வேண்டியிருந்திச்சு. 

இப்போல்ல வட்டியைக் குறைக்காமெ 
வாங்கிக்கன்னு ஐயா பேச வர்ருங்க . முந்தி அந்தப் பேச்சைக் 
காணமே ! மதகடி நிலத்தையே நம்ப பேருக்கு வித்துடறதாச் 
சொன்ன சேதி இப்போ மருமவப் பிள்ளை பொண்ணைக் கட்டிக்க 
வும் கடனை அடைக்கவும் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்ததும் 
ஐயாவுக்கு எல்லாமே மறந்துடுச்சு . அப்போ பணம் தேவையா 
னப்போ , ஆயிரத்தைக் கொடு ; ஐந்நூறைக் கொடு ன்னு வேதை 
யன் ஞாபகம் வந்துகிட்டிருந்தது . அப்போ வர்றதுதானே இதே 
மருமவப் பிள்ளையின் பணம் ? இவுரு அப்போ எங்கே போனாரு ? 
அதென்ன பணம் வந்துட்டா ஒரு பேச்சு ; வராட்டா ஒரு பேச்சா ? 
நாக்கு ஒண்ணா, ரெண்டா? " என்று ஆக்ரோஷத்துடன் எகிறிக் 
குதித்தார் செட்டியார் . நிலப் பேச்சை இனிப் பேச முடியாது 
என்று ஏற்பட்டதும் அவருக்குத் தம் எண்ணத்தையே வெளிப் 
படையாக வெளியிட்டுப் பேசாமல் வேறு வழியில்லை . 

" மதகடி நிலத்தை நான் என்னிக்கும் உமக்கே கொடுத்துடற 
தாகச் சொல்லவில்லையே ! ” என்றார் சுவாமிநாத பிள்ளை . 

" அப்படிப் பச்சையா நீங்க சொல்லலேதான் ! ஆனால் அப் 
படி மனசுக்குப் படும்படியா மட்டும் பேசினீங்க . இப்பல்ல 
தெரியுது நீங்க ஏன் அப்படிப் பேசாமே சூழ்ச்சியாப் பேசியிருக் 
கீங்கங்கிறது ? இப்பவும் என்ன ? ஒரே பேச்சு ; எனக்கு வேண்டி 
பது பணமில்லே . மதகடி நாத்தங்கால் பங்குகள் தான் . சம்மதம் 
இருந்தால் - கொடுங்க , இல்லாட்டி பணமாத்தான் வாங்கிக்கணும்னு 
சொன்னீங்க , . அதை நான் வாங்குவானேன் ? நம்ப வக்கீலையா 
மூலமாக் கொடுங்க ; வாங்கிக்கறேன் . எங்க வீட்டுப் பணம்னா 


29 


- 


அவ்வளவு கிள்ளுக் கீரையல்ல ! நானும் நம்ப ஐயாவாச்சேன்னு 
இதுவரை பொறுத்துக்கிட்டு இருந்தேன் . இனி எப்போ உங்க 
அபிப்பிராயமும் மோசக் கருத்தும் தெரிஞ்சுதோ அப்போ நாம் 
பளும் அதுக்குத் தகுந்தாப்பலேதானே இருக்கணும் ! " என்றார் 
செட்டியார் . 

" மதகடி நிலத்தை மறந்துவிடும் பிள்ளைவாள் ! பணமாக 
வேணுமானால் இதோ , இப்பவே வாங்கிக்கொள்ளும் . காதர் 
பாக்ஷா கூட ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கிறதாச் சொன்னார் . 
உமக்கு இப்பவே ரெடி காஷ் ! ” என்றான் நடராஜசுந்தரம் . 

" அப்போ அது கோர்ட்டு மூலமோ , வக்கீல் மூலமோ வரட்டும் . 
நான் கை நீட்டி வாங்க மாட்டேன் ” என்று எழுந்து இடுப்புத் 
துணியை உதறிக்கொண்டு வெளியே சென்றார் செட்டியார் . 
* * 

* 
மறுநாள் காலையில் செட்டியார் பட்டணத்தில் 
உள்ள நடராஜசுந்தரத்தின் வீட்டு வாசலில்தான் காணப்பட் 
டார் . பெரிதாக ஒரு கும்பிடு போட்டுக்கொண்டே , “ அம்மா ! 
நான்தான் , பூங்குடி வேதையஞ்செட்டி , வந்திருக்கிறேன் . உங் 
களைப் பார்த்து ஒரு முக்கியமான சேதி சொல்லிட்டுப் போகத் 
தான் வந்தேன் . தாவத்துக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா ? இல்லே 
கிளப்புக்கே போயிட்டு வந்திடட்டுமா ? " என்று கூச்சம் நாச்சம் 
எதுவும் இல்லாமல் கேட்டார் செட்டியார். 

நடராஜசுந்தரத்தின் தாய்க்கு உதறல் கண்டுவிட்டது . அவளுக்கு 
இருப்பது ஒரே பிள்ளை . பூங்குடிக்குப் போனவனுக்கு என்னவோ 
ஏதோ என்று அவளுக்கு ஒரு கணம் கதிகலங்கியே விட்டது . 

“ நல்லாயிருக்கு ! வந்தவரு உக்காரக்கூட உக்காராமெ 
நல்லாயிருக்கு ! ஆமாம் ; ஊரிலே ஒண்ணும் விசேஷமில்லையே ? நம்ப 
தம்பி சௌக்கியமாய் அங்கே வந்துட்டானில்லே ! அவன் ...... " 

“ தம்பி வந்திருக்காரு . அது சம்பந்தமாத்தான் நானும் இங்கே 
வந்திருக்கிறேன் ! ” என்று அவள் திகிலை மேலும் கிளறிவிட்டார் 
செட்டியார். 

“ என்ன வேதையஞ் செட்டியாரே ! விஷயத்தைப் பளிச் 
சுன்னு உடனே சொல்லுங்க . அவனுக்கு ஒருவித ஆபத்தும் 
இல்லையே ! ” 

சரியாப் போச்சு ! பயந்தா போயிட்டீங்க ? ஆபத்து 
ஆளுக்கு வந்தாத்தானா ? வேறு மாதிரியான ஆபத்து ஒருத்தருக் 
கும் வர்றது இல்லையா ? முப்பதாயிரம் ரூபாய்னா கொஞ்சமா , 
நஞ்சமா ? முப்பதாயிரத்துக்கு மூணு லகாரத்தோடே நம்ப 
தம்பிக்குப் பொண்ணா கிடைக்காது ? தம்பி என்ன இருந்தாலும் 


30 


இந்தக் காலத்துப் பிள்ளை. அநுபவம் பத்தாது ! அவ்வளவுதான் ! 
யாராவது இந்தக் காலத்திலே அதுவும் முப்பதாயிரம் ரூபாயைக் 
கண் தெரிஞ்சு, சமுத்திரத்திலே போடறாப்பலே போடுவாங்களா ? 
நீங்க இருந்துமா இந்த மோசத்துக்கு இடம் கொடுத்திட்டீங்க ! 
பணத்தைத் திருப்பிக் 

கொடுக்கிறேன்னு சொல்றாப்பலே 
சொல்லி , ஊருக்குப் அளைச்சுப் போயி , பொண்ணை விட்டுத் 
தளுக்காப் பேசக் கொள்ளச் செய்து , என்னம்மா இது ! கூடப் 
பொறந்த சொந்த சகோதரி மகன்னுகூடப் பாக்காமெ ...... 

நடராஜசுந்தரத்தின் தாய் கற்பகவல்லியம்மாளுக்குச் செட்டி 
யார் சொன்னதில் ஓர் எழுத்துக்கூடத் தவறுதலாகப் படவில்லை . 
அவள் என்ன நினைத்தாளோ அதையே அல்லவா செட்டியார் 
சொல்கிறார் ! கமுக்கமாக மருமகனுக்குக் கடிதம் எழுதி , 
ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி , பணத்தைக் கொண்டு வரும் 
படி செய்துவிட்டாரே மனுஷ்யன் ! செட்டியார் மர்ம - அடி 
கொடுப்பது போல , எதை எங்கே தட்டினால் உடலே துவண்டு 
விடும் என்பதை உணர்ந்தவர் போல , மேலும் மேலும் அவள் 
மனசில் ஒரு பீதியைக் கிளப்பிவிட்டார் . கற்பகவல்லியின் அகக் 
கண்ணெதிரே அவளுடைய ஒரே மகனான நடராஜசுந்தரம் 
பணத்தையெல்லாம் இழந்து , பெண்டாட்டி லோலனாகி , கதி 
யற்று நிற்பதைப்போல ஒரு சித்திரத்தை எழுப்பினார் . 

பணம் கொடுத்து ஒத்தாசை பண்ணட்டும் ; போவட்டும் ; 
வேண்டாங்கலை . 

ஆனா தம்பி போய்த்தான் இதையெல்லாம் 
தீர்த்து வைக்கணுமோ ? மோச எண்ணம் இல்லாத மனுஷ்யன் 
உங்ககிட்டேயிருந்து தம்பியைப் பிரிச்சு அளைச்சுக்கிட்டுப் போவா 
னேன் ? நீங்க இனி வந்து ஆயிரம் சொல்லுங்க , உங்க பிள்ளை 
கிளம்பி வருதா பாருங்க ! அதனாலேதான் நான் பார்த்தேன் ;; 
பணத்தை வக்கீல் மூலமா வாங்கிக்கிறேன் னுட்டு , கோவிச்சுக் 
கிட்டு வந்திட்டேன் . இப்பவும் ஒண்ணும் தலைக்கு மேலே போயி 
டல்லே . நீங்க நேரே போய் எல்லாருக்கும் பணத்தைக் கொடுத் 
துத் தீக்கறதுக்கு முந்தி , கொஞ்சம் புத்திசாலித் தனமா பணத் 
தைக் கையிலே வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாகப் போயி 
டும் . இது ஒண்ணும் பெரிய காரியமில்லே . ஆனா உங்க தம்பி 
நீங்க சொல்றதைக் கேக்கும்னு எனக்குத் தோணல்லே. அவ்வளவு 
தூரம் அதன் மனசை எல்லாருமாச் சேர்ந்து கழுவாக் கரைச்சு 
வச்சிருக்காங்க ! நான் சொல்றது சரியா தப்பான்னு நேரிலே வந்து 
பாத்து , தெரிஞ்சிக்குங்களேன் , உங்க மனசுக்கு ” என்று சரியான 
படி தூபம் போட்டார் . 

கற்பகவல்லியம்மாளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகமும் 
அதிருப்தியும் பன் மடங்கு இப்போது வளர்ந்தன . எனக்கு 


31 


இல்லாத சொந்தமும் உறவும் , அக்கறையும் ஆசையும் இவனுக்கு 
என்ன வந்துட்டுது ? வாணியம்பாடியிலேருந்தும் கோயம்புத் 
தூரிலேருந்தும் வந்த பொண்களை யெல்லாம் தட்டிப்பிட்டு , இந்தச் 
சகதியிலே போய் விழுந்திட்டானே ! ” என்று அவளுக்கு மகா 
ஏமாற்றமாய் இருந்தது . உடனேயே நேரில் புறப்படத் தயாராகி 
விட்டாள் . 

எங்கேயோ கடைக்குச் சரக்குகள் வாங்க வந்த இடத்திலே 
உங்களையும் பார்த்து , என் மனசிலே பட்டதைச் சொல்லிவிட்டுப் 
போகலாம்னு வந்தேன் . கடைசியிலே நம்ப தலைதான் உருளப் 
போகுது . வேறே காரியம் ஒண்ணும் ஆகப் போறதில்லே ! அத 
னாலே தயவு பண்ணி உங்களைக் கேட்டுக்கறதெல்லாம் என் பெயரை 
இழுத்துவிட வேண்டாம் எங்கிறதுதான் . என்னை இவங்க 
ஒண்ணும் செய்துப்பிட முடியாட்டாலும் இதெல்லாம் உங்களுக்கே 
தெரியாததுபோல நானும் வந்து சொன்னதாக இருப்பானேன் ! 
ஏன் , நான் சொல்றதுலே தப்பு ஏதாவது ...... ? " 

என்றார் 
செட்டியார் . 

நல்ல கதைதான் . என்னை என்ன ஒண்ணும் தெரியாதவள்னு 
எண்ணிக்கிட்டீங்களா ? எனக்குத் தெரியாதா நல்லவங்களையும் 
பொல்லாதவங்களையும் பத்தி ...... ” என்றுள் கற்பகவல்லி . 

“ இப்ப நீங்க போயும் காரியம் ஒண்ணும் ஆகப்போறதில்லே . 
நடக்கறது நடக்கத்தான் போகுது . போகிற பணம் போகத்தான் 
போகுது . நடுவிலே நாம்ப மனசைக் கஷ்டப்படுத்திக்கறோமே , 
அதான் மிச்சம் ! ” என்றார் செட்டியார் சாமர்த்தியமாக . 

" அதையுந்தான் , நடக்குதா இல்லையான்னு ரெண்டுலே 
ஒண்ணு பார்த்துப்பிடறேனே " என்று ரோசம் தாங்காதவளாகப் 
புறப்பட்டாள் கற்பகவல்லியம்மாள் . 
செட்டியார் நன்றாக உருவேற்றி விட்டார் . 

அவருடைய 
மந்திரம் நன்றாக உருவேறி வேலை செய்யத் துவங்கிவிட்டது . 
அந்தத் திருப்தியுடன் அவர் வெளியேறி , போன சுவடு வந்த 
சுவடு தெரியாமல் எங்கேயோ பக்கத்து டவுனுக்குப் போய்விட்டு 
வருகிறவர் மாதிரி ஊருக்கு வந்துவிட்டார் . 
* 

* 
ஷண்முகம் மறுநாள் வரப் போவதாகச் சுவாமிநாத பிள்ளைக் 
குக் கடிதம் வந்திருந்தது . நடராஜனுக்கும் அவனைப் பார்க்கப்போகி 
றோம் என்று ஆனந்தமாக இருந்தது . சிறு வயதில் அவர்கள் 
ஒருவரை ஒருவர் பார்த்தது . பூங்குடிக்கு இருவரும் ஒரே சம 
யத்தில் வந்திருந்தார்கள் . இரண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே 
வயதினர் . ஒரே நிறம் . ஆனால் இரண்டு பேருக்கும் சதா போட்டி 


32 


தான் . இருவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்ச் சண்டையிலிருந்து 
கைச் சண்டை வரையில் போய் ரத்தம் பெருகத் தொடங்கி 
விட்டது . அப்பொழுது யாரோ ஒரு பண்ணைக்காரன் வந்து இரு 
வரையும் விலக்கிவிட்டிராவிடில் யாருக்கு அங்கஹீனமே ஏற்பட் 
டிருக்குமோ, தெரியாது . அப்பொழுது ஏற்பட்ட காயத்தின் வடு 
இப்பொழுதும் அவன் கால் ஆடு சதையில் இருந்தது . ஆனால் 
இன்று அந்த வடு பழைய குரோதத்தையெல்லாம் மறந்து , 
அன்று இருந்த அறியாமையைக் கண்டு எள்ளி நகைக்கிற சின்ன 
மாக விளங்கியது . 

ஷண்முகம் அப்போது நல்ல சிவப்பாக இருந்தான் . கொழு 
கொழு என்று காளைக் கன்றைப் போலிருந்தான் . பிறகு அவ 
னைப் பற்றி அவன் கேள்விப்பட்டுத்தான் வந்தான் . நடராஜன் 
பி . ஏ. படிக்கும்போது அவனும் சிதம்பரம் காலேஜில் பி . ஏ . 
படித்துத் தேறிவிட்டான் . அவனும் அவன் தம்பியும் ஆக 
இரண்டே பேர்கள்தாம் அவர்கள் பெற்றோர்களுக்கு . அதனால் 
ஷண்முகம் வேலைக்குப் போவதற்கு முடியவில்லை . குடும்ப நிர் 
வாகத்தை அவனே கவனிக்கவேண்டியிருந்தது . இல்லாவிட்டால் 
பூர்விகமாக உள்ள அத்தனை நிலங்களையும் வைத்துக்கொண்டு 
சுவாமிநாத பிள்ளையைப் போல் கடனாளியாக வேண்டியதுதான் . 
அவன் தம்பி நித்திய நோயாளி . படிக்கவும் முடியவில்லை ; படிப் 
பும் ஏறவில்லை . ஷண்முகம் இப்போது வயதில் அவனை ஒத்தவ 
னாக இருந்தபோதிலும் பொது விவகாரங்களில் கலந்துகொண்டு 
ஒன்றைச் செய்வது , செய்யாதது முதலியவற்றைத் தீர்மானிக்கும் 
பெரிய பொறுப்பையெல்லாம் அவன் நிர்வகித்து வருவதாக 
கடராஜன் கேள்விப்பட்டான் . யாரைக் கேட்டாலும் ஷண்முகத் 
தைப் பற்றி மரியாதையாகப் பேசினார்கள் . அவன் அடிக்கடி 
சுவாமிநாதபிள்ளையின் கிராமத்துக்கு வந்து போவதுண்டு. அத 
னால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமும் இங்கே பிரசித்தமடைந் 
தது . நடராஜனைப் பார்த்த சிலர் 

ஷண்முகத்தின் தம்பியோ 
என்றுகூட முதலில் விசாரித்தனர் . இந்த மாதிரி அவன் மனசில் 
ஷண்முகத்தைப் பற்றிய ஓர் உயர்ந்த சித்திரம் உருவாகி வந்து , 
அவனைப் பார்க்கவேண்டும் என்ற ஆவலை அதிகப்படுத்தியது . 

ஆனால் புஷ்பா அவ்வளவு உற்சாகமாய் இல்லை . “ ஷண் 
முகம் காளைக்கு வரப் போகிறானாமே ! ” என்று அவளிடம் கேட் 
டான் நடராஜன் . பார்க்கப்போனால் இதை அவன் புஷ்பாவிடம் 
பிரஸ்தாபித்திருக்கவே மாட்டான் . அவளோடு குந்தளா ஏதோ 
பேசி விளையாடிக்கொண் டிருந்தாள் . இந்தச் சந்தர்ப்பத்தை 
நழுவ விடுவானேன் என்றுதான் புஷ்பாவிடம் இதையே ஒரு 
சாக்காகக் கொண்டு பேசப் போனான் நடராஜன் . 


33 


உடனே புஷ்பா அலட்சியத்துடன் முகத்தைத் திருப்பிக் 
கொண்டாள் . பிறகு கேலியாகிச் சிரித்துக்கொண்டு , " என்னிடம் 
இதைச் சொல்வதைவிட இதோ இவளிடம் சொல்லுங்கள் ! " என் 


நாள் : 


நடராஜன் முகம் வாடி விட்டது . குந்தளாவிடம் இதற்குள் 
புஷ்பாவுக்குப் பொறாமை ஏற்பட்டுவிட்டதாக அவனுக்குத் தோன் 
றியது . ஆனால் குந்தளாவோ அமைதியுடன் நீண்ட கண்களால் 
அவனை லஜ்ஜையின்றிக் கூச்சமின்றிப் பார்த்துக்கொண்டேயிருக் 
தாள் . நடராஜனால் அதற்குமேல் அங்கே நிற்கமுடியவில்லை . 
பேசாமல் திரும்பினான் . 

" அத்தான் ! ” என்று குழைவாக அழைத்தாள் புஷ்பா . 
நடராஜசுந்தரம் திரும்பிப் பார்த்தான் . 

“ அந்த அத்தானைத்தான். குந்தளாவுக்குத் தெரியும் . அந்த 
அத்தான் எப்போது இங்கே வந்தாலும் குந்தளாவோடு பேசிப் 
பொழுது போக்காவிட்டால் அவருக்குப் இருப்பே கொள்ளாது . 
அதனால்தான் சொன்னேன் . இல்லையா குந்தளா? " என்றாள் 
புஷ்பா . 

நடராஜன் அந்த இரு பெண்களையும் மாறி மாறிப் பார்த் 
தான் . புஷ்பாவின் முகத்தில் அன்பும் குறும்பும் கலந்து விளங் 
கின . குந்தளாவின் முகத்தில் நாணமும் ஏக்கமும் கலந்து ஒளி 
வீசின . ஒருகணம் இரண்டுபேருமாகச் சேர்ந்துகொண்டு தன்னைப் 
பரிகாசம் செய்கிறார்களோ என்று எண்ணித் திரும்ப நினைத்த 
அவன் மனசுக்கு இந்தக் காட்சி ஓர் ஆறுதலாக இருந்தது . 

புஷ்பாவின் பேச்சில் ஒருவிதக் கவர்ச்சியும் குந்தளாவின் 
முகத்தில் ஒருவிதக் கவர்ச்சியும் கண்ட அவன் மனம் , பெண் 
களே ஒரு புதுமை . அருகில் நெருக்கிப் பார்த்தால்தான் அந்தப் 
புதுமையில் நுட்பமான அழகு இருப்பது தெரிகிறது . ஆனால் 
அந்த அழகுக் கதிர்கள் நெருப்பைப்போல. அல்லவா சுடுகின்றன ! 
என்று எண்ணமிட்டது . 


சுவாமிநாதபிள்ளைக்கு ஏதோ சொர்க்கத்தில் இருப்பது 
போல இருந்தது . வேதையஞ் செட்டியாருடைய கணக்கைத் 
தவிர மற்றவர்களுடைய கணக்கையெல்லாம் பார்த்தாகிவிட்டது . 
ஆனால் இரண்டு நாட்களாக நாள் அவ்வளவாக நன்றாக இல்லை 
என்று குமாரசாமிபிள்ளை சொன்னதனால் பணத்தை இரண்டு 
நாளில் பட்டுவாடா செய்வதாக ஏற்படாகியிருந்தது . சுவாமிநாத 


34 


பிள்ளை சம்பந்தப்பட்டவரையில் அவர் இன்று முதல் கடனாளி 
யில்லை என்றே ஓர் அபிப்பிராயம் கொண்டார் . நடராஜசுந்தரத் 
திடம் மொத்தமாகக் கடன்படுவது அவருக்குக் கடனாகவேதோன்ற 
வில்லை. அவனுக்கு அவர் இன்னும் எவ்வளவோ செய்யக் கடன் 
பட்டிருந்தார் . அதோடு இதுவும் ஒன்று என்றுதான் அவருக்குத் 
தோன்றியது. மைத்துனன் மகன் ஷண்முகம் எவ்வளவோ நல் 
லவன் தான் . இருந்தாலும் சுவாமிநாதபிள்ளைக்கு நடராஜசுந்தரத் 
திடம்தான் தனி அபிமானமும் தம்முடையது என்ற எண்ணமும் 
இருந்தன . அதன் காரணமாகத்தான் புஷ்பாவை நடராஜசுக் 
தரத்துக்கே கொடுத்துவிடுவது என்று அவர் முடிவு கட்டியிருக் 
தார் . ஒவ்வொன்றும் அவர் விருப்பத்துக்கிசைய நடந்துவந்தது . 
கண்டு அவர் ஆனந்த பரவசமானார் . ஆகாய வீதியிலேயே பறப் 
பது போலவும் தீர்க்கமுடியாமல் சிக்கலாகக் கிடக்கிறது என்று 
எண்ணிய பிரச்னைகள் யாவும் துச்சமாகவும் இன்று அவருக்குப் 
பட்டது . அடிக்கு ஒரு தரம் நடராஜனை எதாவது விசாரித்து 
உபசரித்தார் . உள்ளுக்கும் வாசலுக்கும் மாடிக்கும் கீழுக்குமாக 
நடை பழகினார் . புஷ்பாவும் நடராஜனும் பேசிக்கொண்டிருப் 
பதைப் பார்த்தால் அப்படியே ஒரு சுற்றுப் பூரித்துப் போனார் . 
மலையாக இருந்த விசாரமெல்லாம் பனியாறாகக் கரைந்து . ஓடி 
யது போல் இருந்தது . 

மறுநாள் காலையில் எழுந்ததுமே , “எங்கே, நடராசு எழுந்து 
விட்டான காபி சாப்பிட்டான என்று மனைவியை விசாரித் 
தார் . 

" நல்லாத்தான் இருக்குது நடராசு விசாரணை . அது அதுக் 
குள்ளே எழுந்திருக்குமா என்ன ? தெரியாமக் கேக்கிறீங்களே ! " 
என்றாள் பிள்ளைவாள் மனைவி , 

மணி ஒன்பது இருக்கும் . பிள்ளைவாள் கற்பனைக் கோட் 
டைகள் எல்லாம் கட்டிக்கொண்டு வாசலில் கிடந்த சாய்வு நாற் 
காலியில் உட்கார்ந்திருந்தார் . எதுத்த தோட்டம் வரைக்கும் 
அடைச்சுக் கல்யாணப் பந்தல் போடணும் . மேலண்டைப் புற 
மாகக் கச்சேரி செய்யற மேடை கட்டவேண்டும் . கஜத்துக்கு ஒரு 
பல்பாகப் பந்தலை அடைத்து விளக்குப் போடவேண்டும் . நியோன் 
ஸைன் விளக்கிலேயே வெல்கம் எழுத்துப்போட வேண்டும் . 
தேர்ச்சீலை வாங்கிக் கட்டவேண்டும் . நுங்குக் குலையும் ஈச்சங் குலை 
யும் இளநீர்க் குலையும் இங்கே இங்கே கட்டவேண்டும் ... அப்புறம் 
ட்வுனில் இருக்கிற மரவாடியிலிருந்து ஆயிரம் மடக்கு நாற்காலி 
யாவது வாடகை பேசி லாரியிலே கொண்டு வந்து போடவேண்டும் . 
இதுக்கே பத்து ரூபாயாவது இல்லாமல் முடியுமா ? அப்புறம் கல் 
யாணச் செலவு , சாப்பாட்டுச் செலவு , கச்சேரிச் செலவு , ஜவுளி, 


35 


பாத்திரம் பண்டம் , நகை நட்டு , போக்குவரத்து -ஆகக் குறைந் 
தது முப்பது ரூபாய் வேண்டும். 

இரண்டே வருஷம் . பூமித்தாய் 
மட்டும் கொஞ்சம் கண்ணைத் திறந்து பார்க்கணும் . இவ்வளவு 
தாளும் பாரா முகமாய் இருந்ததுமாதிரி இருந்துவிட்டாளோ கடன் 
தான் . கடனிலேயே முழுகவேண்டியதுதான் ; இருக்கட்டும் ; கல் 
யாணத்துக்குன்னு பங்கு ஒதுக்கிவிட்டிருக்கிறதே , பார்க்கலாம் 
என்றெல்லாம் குருட்டு யோசனை செய்துகொண்டிருந்தது அவர் 


மனசு .. 


கை 


தடதடவென்று வாசல் திருப்பத்தில் வண்டிச் சத்தம் கேட் 
டது . சுவாமிநாதபிள்ளை யோசனை 

தடைப்பட்டுத் திரும்பிப் 
பார்த்தார். 

வண்டி வாசலில் வந்து நின்றது . கற்பகவல்லியம்மாள் அதி 
லிருந்து இறங்கி வந்தாள் . வண்டிக்காரன் அவளுடைய 
டிரங்குப் பெட்டியை எடுத்து வந்தான் . 
திடீரென்று சொல்லாமல் 

கொள்ளாமல் ஒரு வரி வரப் 
போவதைப்பற்றி எழுதாமல் ஒரு வாடகை வண்டியை அமர்த்திக் 
கொண்டு அவள் பூங்குடிக்கு வந்து இறங்கியதும் சுவாமிநாத 
பிள்ளைக்கு மட்டுமல்ல ; 

மட்டுமல்ல ; எல்லோருக்குமே தூக்கிவாரித்தான் 
போட்டது . 

வா வென்று வரவேற்ற அண்ணனிடமும் அண்ணியிடமும் 
அவள் சரியாக முகங்கொடுத்துக்கூடப் பேசவில்லை . அத்தை ! 
என்று ஆசையுடன் ஓடிவந்து அணைத்துக்கொண்ட புஷ்பாவை 
யும் அவள் சரிவர ஏறெடுத்துப் பார்க்கவில்லை . எதையோ பறி 
கொடுத்தவளைப்போல முகத்தை உம் மென்று வைத்துக்கொண்டு 
புன்சிரிப்புச் சிரிப்பது போலவும் அதையும் வேண்டாம் என்று 
அடக்குவதைப் போலவும் நடந்துவந்தாள் . அருகில் நெருங்கிப் 
பேசவே சுவாமிநாதபிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் 
யோசனையாக இருந்தது . தப்புச் செய்துவிட்ட பையன்களின் 
முன்னால் நிற்கும் ஹெட்மாஸ்டரைப்போல அவள் கடுந் தண் 
டனை விதிக்கப்போகும் வைராக்கியத்துடன் தென்பட்டாள் , 

" ஏம்மா , நீ வரதாக ஒரு லெட்டர் எழுதப்படாது ? ஸ்டேஷ 
னுக்கு வண்டி அனுப்பியிருப்பாரே மாமா ! " என்றான் நடராஜன் . 

" ஆமாம் , அதொண்ணுதான் குறைச்சல். எனக்கு வண்டி 
யென்ன , வாகனமென்ன ! இரண்டு ரூபாயை விட்டெறிந்தால் 
வண்டி . நான் என்ன வண்டி சவாரி செய்யவா வந்தேன் " 
என்று சீறி விழுந்தாள் கற்பகவல்லியம்மாள் . 


36 


நடராஜனுக்கு அவள் வந்த காரியம் எதுவென்று கிட்டத் 
தட்ட விளக்கிவிட்டது . ஏதோ மிரண்டு அடித்துக்கொண்டு 
அம்மா வந்திருக்கிறாள் என்பது வரையில் அவனுக்குத் தெரியும் . 
மற்றவர்களும் வெளியில் சொல்லவும் . மாட்டாமல் கேட்கவும் 
மாட்டாமல் இதே அபிப்பிராயந்தான் கொண்டிருந்தனர். 

“ எல்லாருமாச் சேர்ந்துதான் என்னைத் தனியாக ஒதுக்கிப் 
பிட்டீங்களே ! இனி என் தயவு என்னாத்துக்கு உங்களுக்கு ! ” 
என்று பொத்தாம் பொதுவாகக் குறை சொல்லிக்கொண்டே 
முகம் கொடுத்துப் பேச மறுத்தாள் . சரியாகச் சாப்பிட மறுத் 
தாள் . 

தனியாக இருந்தபோது நடராஜன் வந்து , “ இப்போ இங்கே 
என்ன நடந்துட்டுது ? நீ அதுக்குன்னு ஓடியாந்தே ! வந்தவ முகம் 
கொடுத்து ஏன் பேச மாட்டேங்கறே ! யாரு இப்ப உன்னை என்ன 
சொல்லிட்டாங்க ! நீ செய்யறது ஒண்ணும் நல்லால்லே ! ” 
என்றான் . 

“ ஆமாம் தம்பி ! நான் செய்யறது பிடிக்குமா உனக்கு ? உன் 
னைத்தான் மருந்து வச்சு மயக்கிப்புட்டாங்கம்பாங்களே , அதைப் 
போல மயக்கிப்புட்டாங்களே ! அந்தப் பெண்ணுகிட்டே பல்லைக் 
காட்டிக்கிட்டு நிக்கணும்னு ஆசைப்படறே போலிருக்கு ! ” என்றாள் 
கற்பகவல்லி . 

நடராஜனுக்கு இந்த வார்த்தைகள் மகா துன்பத்தைக் 
கொடுத்தன . அவளுடைய இந்தப் பதற்றத்திற்குத் தன் மீதுள்ள 
அளவு கடந்த வாஞ்சைதான் காரணம் என்று எண்ணி , “ அம்மா , 
நீதான் பேசறியா ? என்னை உனக்கு இவ்வளவு -நாளும் தெரி 
யாதா ? என்னையா, நம்ப மாமா மயக்கிப்பிட்டார் என்கிறாய் ? 
இப்படியெல்லாம் பேசறது நியாயமில்லே அம்மா ! நல்ல வேளை ; 
அவர்கள் காதில் விழுந்தால் நம்மைப் பற்றி அவர்கள் என்ன 
நினைப்பார்கள் ? " என்றான் . 

நினைக்கிறது என்னாத்தே . அறியாப் பிள்ளை நீ .. உன்னை 
ஏமாத்திப் பணத்தை வாங்கிக்கிட்டு 

பொண்ணையும் உன் தலை 
யிலே கட்டிப் பெரிய நாமமாக் குழைச்சுப் போட எண்ணியிருக் 
காரு உங்க மாமா ! நினைச்சுட்டுப் போவட்டுமே , எதை வேணுமானா 
லும் " என்றாள் அவன் தாய் . 

அபாண்டமா , அதுவும் நம்ப மாமாவைப் பற்றி எதுவும் 
சொல்லாதே ! உனக்குக் கல்யாணம் காட்சி முதல் செய்துவைத்த 
அவர் உனக்குக் துரோகம் எண்ணமாட்டார் . உனக்கு என்ன, 
யாருக்குமே எண்ணக்கூடியவரல்ல அவர் . அப்படிப்பட்ட 


37 


வரைச் சொன்னால் நமக்கு ஒண்ணுமே ஒட்டாது ! " என்றான் நட 
பராஜன் . 

அவளுடைய மனசில் உண்மையைப் பதியவைக்க எண்ணிப் 
பேசிய இந்த வார்த்தைகள் அவளுடைய ஆத்திரத்தைக் கிளப்பி 
திட்டன. 

எனக்கு ஒட்டாதுன்னு நீயேவா சொல்றே ? எல்லாம் அவ 
னும் அவளும் சொல்லிக் கொடுத்துல்லே சொல்றே ! எனக்கு ஒட் 
டாமே போயிடம்னு உன்னைவிட்டே சொல்லச் சொல்லியிருக் 
தாங்களே ! அவுங்களுக்கு இருக்கிற இரண்டும் ஒட்டுமா ? எனக்கு 
இருக்கிற ஒண்னையும் ஆகவிடாமே . அடிச்சு , மனசைக் கலைச்சு , 
கொண்டாந்து வச்சுக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் 
சொல்லிக் கொடுத்துச் செய்கிற மகா பாவிங்க இதோ , இப்பவே 
கிளம்பு . இனி ஒரு க்ஷணம் இங்கிருக்க எனக்கு இஷ்டம் 
இல்லே! " என்று ஆவேசம் வந்தவளைப்போலப் பேசினாள் அவள் . 
அவளைச் சமாதானப்படுத்துவது நடராஜனுக்குப் பிரம்மப் பிரயத் 
தனமாகிவிட்டது . 

“ நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. நான் ஒப்புக்க மாட் 
டேன் . மரியாதையா ஊரிலேருந்து கொண்டாந்த உங்கப்பாரு 
பணத்தை இப்படிக் கொடுத்துடு . அவனுக்காக நீ கடனை அடைக் 
கப்படாது . அவன் பொண்ணையும் நீ கட்டப்படாது . உனக்கு 
சந்திரமதியாட்டமா லக்ஷணமா லக்ஷ லக்ஷமா பணத்தோடே வர 
பொண்ணாப் பார்த்துக் கல்யாணம் பண்ணிவைக்கிறேன் -1 ” என் 
நாள் கற்பகவல்லியம்மாள் . 

நடராஜன் இதைச் சிறிதும் எதிர்பார்க்க வில்லை . பணம் 
கொடுப்பதாக வந்து , கணக்குகளை யெல்லாம் பார்த்துப் பேசி , 
வட்டியில் பெரும் பகுதியைத் தள்ளி வாங்கி , கடைசியில் 
இன்று 

பணம் கொடுக்கிற சமயத்தில் இவள் எங்கிருந்து 
வந்தாள் என்றுதான் அவனுக்குத் தோன்றிற்று , ஆயினும் 
இவளை வெகு சுலபமாகச் சமாதானப்படுத்தி அடக்கிவிடலாம் . 
என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இருந்தது . அதனால் , " பணக் 
தானே ! தாராளமாகத் தந்துடறேன் ! ” என்றான் விளையாட்டாக . 

“ இப்பவே , எங்கிட்டே கொடுத்துடு என்று வற்புறுத்தினாள் 
கற்பகவல்லி . 

" என்னம்மா இது ? மூளையிருந்துதான் பேசறியா ? பணம் 
கொடுத்துட்டா பெண்ணைக் கல்யாணம் கட்டிக் கொண்டு விடு 
வேனா? ஏதோ நான் வாக்குக் கொடுத்துவிட்டேன் . இனி அதி 
லிருந்து புரண்டு பேசுவது அழகில்லை . எல்லாரையும் நாளை இக் 
நேரத்துக் கெல்லாம் வரச் சொல்லியிருக்கிறோம் . இப்போ வந்து 


38 


என்று 


நீ பணத்தைக் கேட்பதும் கான் கொடுப்பதுதான் கௌரவமா ? 
அழகா ? நாலுபேர் நம் குடும்பத்தைப்பற்றி என்ன நினைப்பார் 
கள் ? எனக்குத்தான் இதனால் என்ன பெருமை உண்டாகும் ? * 

சொல்லிவிட்டு விடுவிடு என்று வாசல்புறம் எழுந்து 
போனான் அவன் . 

அவளிடம் வீண் வார்த்தையாடுவது நேர் விபரீதமாகிவிடும் 
என்றே அவன் எழுந்து சென்றான் . அவன் வாசலுக்கு வருவ 
தும் வண்டியை விட்டு யாரோ இறங்கி உள்ளே வருவதும் சரியாக 
இருந்தன் . 

நடு ஹால் ஓரமாகக் குந்தளா நின்று வேடிக்கை பார்த்துக் 
கொண்டிருந்தாள். புஷ்பாவும் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஜன்னல் 
வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள் . 

வந்தவன் ஷண்முகந்தான் என்று நடராஜன் தெரிந்து 
கொண்டு விட்டான் . சுகுள் சுருளான கிராப்புத்தலை , 
சிவந்த மேனி . கூரிய மூக்கு . நிதானத்துடன் புரளும் விழிகள் . 
கூடவே புஷ்பாவின் சகோதரன் சுப்பையாவும் வந்தான் .. 
சுப்பையா நடராஜனைப் பார்த்தானோ இல்லையோ, “ ஹைய் ! 
பட்டணத்து அத்தான் " என்று பாய்ந்து கொண்டு ஓடிவந்து 
அவனைக் கட்டிக் கொண்டான் . ஷண்முகமும் சுப்பையாவும் 
வந்த அமர்க்களமும் பரபரப்பும் பரஸ்பரக் குசலப் பிரச்னங்க 
ளும் நடந்து முடிய முக்கால் மணிபோல ஆகிவிட்டது . இன்னும் 
மணிக்கணக்காகக் கூடப் பேச வேண்டியிருந்தது , ஆனால் கற்பக 
வல்லியின் சுமுகமற்ற பிரஸன்னத்தினால் எல்லாம் இயற்கையான 
அளவு கூடக்களை கட்டவில்லை . என்னவேர், எங்கேயோ ஒரு 
குறை நறு நறுப்பு இருப்பது போல எல்லாருக்கும் பட்டது . 


* 


* 


வீட்டில் ஷண்முகத்தைக் காணவில்லை . யாரையோ பார்த்து 
விட்டு வருவதாகச் சொல்லிப் போயிருந்தான் . நடராஜ சுந்தரத் 
துக்கு இருப்பே கொள்ள வில்லை . அவன் மனசில் குந்தளா , 
புஷ்பா இவர்களில் யாருக்கு இடமளிப்பது என்பது தெரிய 
வில்லை . பார்க்கப் போனால் இரண்டும் அவ்வளவு சுலபம் அல்ல 
என்றும் தோன்றியது . புஷ்பாவை மணந்து கொள்வதற்கு 
முதல் இடையூறு அவன் தாய். இரண்டாவது இடையூறு குந்தளா 
வேதான் . குந்தளாவைப் பார்க்காமல் இருந்திருந்தால் அவன் 
மனசில் கல்யாணத்தைப் பற்றிய எண்ணமே எழுந்திருக்குமோ 
என்னவோ , தெரியாது , ஆனால் அவளைப் பார்த்தது முதல் 
அவன் மனசு அடைந்த நெகிழ்ச்சியை அவனால் கட்டுப் படுத்த 
முடியவில்லை- 

கண்ணைப் பறிக்கும் அவள் அழகு அவன் 


39 


நெஞ்சையே பறித்துக் கொண்டு போய்விட்டது . புஷ்பாவைத் 
தனியே பார்க்ககையில்தான் அவளுடைய சிறப்பு அவனுக்குத் 
தெரிந்தது . தன்னலமற்ற அன்பு அவள் முகத்தில் சதா மலர்ந் 
திருக்கும் . அங்கே அழகின் படாடோபமோ பிரமிப்போ இல்லை . 
ஆனால் நிலவின் தண்மை இருந்தது . தென்றலின் இனிமை இருக் 
தது . அத்தான் என்று வாய் நிறைந்து அழைக்கும் குரலிலே 
கரும்பின் சுவை இருந்தது . மன ஓட்டத்தைப் புரிந்து கொள்வதி 
லும் நிலைமையைச் சாதுரியமாக மாற்றுவதிலும் நேர்மையிலும் 
செப்பிடுவித்தையின் மாயம் இருந்தது . ஆனால் குந்தளா , 

வெறும் அழகைத் தவிர அதாவது புறத்தைத் தவிர அவளைப் 
பற்றி அவனால் ஒன்றுமே அறிந்து கொள்ள முடியவில்லை. அப் 
படி ஒன்றும் தெரியாததனாலேயே ஒரு கவர்ச்சி அவனை இழுத்தது . 
இருந்தாலும் மற்றதெல்லாம் எப்படிச் சாத்தியம் ? அவள் தந்தை 
சென்னையில் இருக்கிறார் . புஷ்பாவுக்கு அவன் தான் என்று இங்கே 
மாமாவும் புஷ்பாவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அவளுடைய 
சிநேகிதியையே அவன் போய்ப் பார்த்துப் பேசி , கல்யாணம் 
செய்து கொள்வது என்பது சாத்தியமானதாகத் தோன்ற வில்லை. 
இரண்டாவது அவன் தாயே இதற்கும் சம்மதிக்கமாட்டாள் . 

கடராஜன் யோசித்து யோசித்து அலுத்துப் போனான் . 
மெல்லக் காலாற நடந்து போக எண்ணி அல்லிக் குளத்தின் 
கரையோடு ஆற்றின் பாலத்தை நோக்கிக் கிளம்பினான் . 

அந்தி மயங்கி வந்தது. வானத்தின் கீழ்ப்புறத்தில் நிலா 
வட்டமாகச் சிந்திக் கொண்டிருந்தது . அன்றைக்குச் சரியாகப் 
பதினைந்தாம் நாள் தீபாவளி. பருவ மழையே பெய்யாத அந்தப் 
பிரதேசம் . பசுமை வாடியே தென்பட்டது . லேசாக வீசிய பனி 
யின் குளிர் வாடைக்கு அல்லிக் குளத்திலிருந்து எழுந்து வந்த 
நீரின் வெப்பம் இதமாய் இருந்தது . நடராஜன் குளத்தின் மேல் 
கரையை ஒட்டிய மாந்தோப்பு வழியாக ஆற்றுப் பாலத்தை 
நோக்கிச் சென்று கொண்டிருந்தான் . நீரிலே தெரிந்த நிலவின் 
பிம்பம் அலையின் விசிறி அசைவிலே சிரிப்பது போல் இருந்தது . 
நடராஜன் அந்தக் காட்சியைக் கண்டு மனசைப் பறிகொடுத்துச் 
சிறிது நேரம் நின்றான் . சுற்றிலும் இயற்கையின் அழகு நில 
வொளியும் சந்தியா வேளையும் கலக்கின்ற நிலையில் நெளிந்து 
கொண்டிருந்தது . கரையின் இறக்கத்தில் கிடந்த ஒரு கல்லின் 
மேல் அவன் தன்னை யறியாமல் உட்கார்ந்து கொண்டான் . 
அலையின் சிரிப்பு மெல்லிய நகையொலி போலப் பெருகிக் கரை 
பின் எதிர்க்கரை வரைக்கும்போய் எதிரொலி செய்யத் தொடம் 
கியது . முதலில் இதை அவன் மனப் பிரமையோ என்று எண்ணி 


வாளாவிருந்தான் , ஆனால் திடீரென்று 

சிரிப்பு 

வெண்கலத் 
தொனியுடன் கலகலக்கத் தொடங்கிக் கார்வை செய்துவிட்டு அடக் 
கியது . அதன் எதிரொலியும் அவன் காதை வந்து நிறைத்ததும் 
கடராஜன் சரேலென்று எழுந்தான் . கரையிலுள்ள மாந்தோப்பு 
மேட்டுக்கு மறைவில் இருந்ததால் கல்லின் மேல் ஏறி நின்று 
கொண்டான் . மறுபடியும் கெக்கலிச் சிரிப்பும் கலகல வென்ற 
நகையும் பெரிதாக ஒலித்தன . பெண்ணின் குரல் அது . சுற்றுப் 
புறத்தில் வீடுகளே இல்லை . இந்தச் சாயந்தர வேளையில் தனிமை 
யில் தான் இருக்கிறோம் என்ற நிச்சயத்துடன் பயமோ கூச்சமோ 
இன்றி அந்தப் பெண் சிரித்தாள் , எதிர்க் கோடியிலிருந்து தோப் 
பின் இந்தக் கோடிக்கு அவள் வந்து கொண்டிருந்தாள் . நடராஜன் 
ஊன்றிக் கவனித்தான் . அவள் மட்டும் தனியாக வரவில்லை . கூட 
ஒரு வெள்ளை உடை தெரிந்தது . மரத்தின் மறைவில் முதலில் 
அவன் வருவது சரியாகத் தெரியவில்லை . தோப்பின் எல்லையை 
அடைந்ததும் அவள் சந்திரனைப் பார்த்தபடி மரத்தில் சாய்ந்து 
கொண்டு நின்றாள் . நடராஜன் தன்னைக் கவனித்து விடப் போகி 
நாளே என்று தலையை மட்டும் குனிந்து கொண்டான் . பேச்சுக் 
குரல் கணீரென்று கேட்டது. ஆனால் பேசும் விஷயம் புரியவில்லை . 
குரல் குந்தளாவுடையது போலிருந்ததால் நடராஜன் ஆச்சரிய 
மடைந்து நன்றாக நிமிர்ந்து பார்த்தான் . சந்தேகமேயில்லை . அவள் 
மரத்தின் அடிப்பாகத்தோடு சாய்ந்து கொண்டு ஒய்யாரமாக 
நின்றாள் . பக்கத்தில் ஷண்முகந்தான் ! 

நடராஜனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை . யாரை 
யோ பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனானாமே , 
இவளைப் பார்க்கத்தானா ? மறுபடியும் கரையின் மேலே சிரிப்பும் 
பேக்சுமாகக் கொம்மளப்பட்டது . நடராஜனுக்கு இருதயத்திலே 
யாரோ ஈட்டி கொண்டு தாக்குவது போல் இருந்தது . வானத்திலே 
தெரிந்த வட்ட நிலவும் , அலையின் நெளியிலே உருளும் நிலவின் 
பிம்பமும் எதிர்க்கரையும் எல்லாமும் அவனையே பார்த்துக் 
குலுங்கக் குலுங்க நகைப்பதுபோல இருந்தது . புஷ்பம் போன்ற 
புஷ்பா காத்திருக்க இன்னொருவனிடம் அன்பு . கொண்டுள்ள 
ஒருத்தியிடம் மனசை நெகிழ விட்டதற்காகச் சிரிப்பது போல் 
இருந்தது . 

அவர்கள் மாலை வேளையில் உலாவுவதிலே தவறு என்று 
ஒன்றும் இல்லைதான் . ஆனால் அன்று புஷ்பா சொன்ன விஷயத் 
துடன் இதைச் சேர்த்துப் பார்த்தபோது அப்பொழுதுதான் 
உண்மை தெரிந்தது . களங்கம் எதுவும் இல்லாத பரிசுத்தக் காதலர் 
களாக அவர்கள் இன்று அவன் கண்ணெதிரே இலங்கினார்கள் . 
தன்னுடைய நடவடிக்கையில் இன்னும் சிறிது அதிகமாகப் போகா 


41 


மல் இருந்தோமே என்பதற்காக இப்போது அவன் தன்னைத் 
தானே மெச்சிக் தொண்டான் . 

பாலத்தடி வரையில் போவதாக எண்ணி வந்தவன் அவர் . 
களைக் கவனித்ததையே காட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காகத் : 
திரும்பி வந்த வழியே நடக்கத் தொடங்கினான் . 

பாதி தூரம் வந்ததுமே வேதையஞ் செட்டியார் ஹஹ்ஹ்ெ 
என்று சிரித்துக் கொண்டே , " வாங்க தம்பி ! ஊரிலிருந்து - நம்ப 
அம்மா வந்திருக்காங்களாமே ! " என்றார் . 

நடராஜனுக்கு எரிச்சல்தான் வந்தது . " நம்ப அம்மா இல்லை . 
எங்க அம்மாதான் வந்திருக்காங்க " என்றான். 

" நியாயந்தானே ! நீங்களோ சிறு பிள்ளை . தாயா பிள்ளையா 
இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேதானேம்பாங்க . இந்தக் 
காலத்துலே வந்து இருபதினாயிரம் ரூபாயும் முப்பதினாயிரம் ரூபா 
ம் - கொண்டு வந்து , என்னதான் மாமன்காரரா இருக்கட்டும் , 
கொடுக்கறதாவது , கொள்றதாவது ? இதோ பாருங்க , இப்பவும் 
ஒண்ணும் மோசம் 

. போயிடலே , அம்மா மனசு கோணாமே 
நடந்துக்குங்க . நான் கொடுக்கத் தயார் தான் . அம்மா கூடா . 
தூங்கறாங்க ன்னு அம்மா பேரிலே போட்டுட்டீங்கன்னா பழியை, 
போவுது ! ஹி ..ஹி ... ஹி ... ஏன் , நான் சொல்றதுலே ஏதாவது ... ? 
இப்ப வேறே ஒண்ணும் இல்லே ஐயாவுக்கு வேறே புள்ளே குட்டி 
இல்லாட்டிலும் போனா போவுதுங்கலாம் . சொத்தெல்லாம் உங்க 
ளுக்கே வரும் . அதுவும் இல்லே ! ஒரு புள்ளே வேறே வாரிசு 
இருக்கு . ஆக , நல்ல இடத்தையெல்லாம் விட்டுட்டுப் பணத்தையும் 
கொடுத்து , 

தேளையும் கொட்டிக்கிற சங்கதி எதுக்கு ? இப்போ 
அடுத்தாப்பலே இன்னொரு மருமவன் இருக்கிறான் . அவன் இப்ப 
டியா ? இதோ மாந்தோப்புக் கரையிலே எங்க அண்ணன் பேத்தி 
யும் அவனும் பேசிக்கிட்டுப் போறதைப் பார்த்துட்டுப் பாக்காதது 
போலத்தான் நான் வரேன் . அவரு அந்த மாமன் பெண்ணைக் 
கட்டிக்கிறதுதானே ! எங்க அண்ணன் இவ்வளவு அன்னிக்கு 
வாய் கிளியப் பேசினாரே , அவுரு பேத்தி நல்ல பணக்கார இடமா 
பார்த்துக்கிட்டும்னு இருக்காரு !இப்ப இந்தப் பொண்ணே உங்க 
தலையிலே கட்டினாத்தானே தம் பேத்தியை அங்கே ஷண்முகத் 
துக்கே கொடுக்கலாம் . அதுக்கேத்தாப்பலே அவுங்களும் 
ஒருத்தரை ஒருத்தர் சுத்திக்கிட்டு வெக்கமில்லாமே திரியறாங்க ! 
ஏன்? ... அப்படியிருக்கு சங்கதி ! " என்று பேய்ச் சிரிப்பு ஒன்று 
சிரித்துவிட்டு நிறுத்தினார் வேதையஞ் செட்டியார் . 

அவர் கடைசியாகச் சொன்ன விஷயம் , அதாவது குந்தளா 
ஷண்முகம் இவர்களுடைய அந்தியோக்கியத்தை ஊர்ஜிதம் செய்த 


42 


விஷயம் மட்டுமே நடராஜன் செவியில் ஏறி , மனசையும் குடைந் 
தது . அவன் மிகுந்த வேதனையுடன் வீட்டை நோக்கிச் சென்றான் . 

வாசலில் புஷ்பா நின்றுகொண்டிருந்தாள் . அவள் முகத்தில் 
நிலவு ஒளி வீசிய வண்ணம் இருந்தது. நிலவு பூத்த புஷ்பாவின் 
முகம் இப்போது அவனைப் பார்த்துக் கேலியாகச் சிரிப்பது 
போன்று அவனுக்கு ஒரு பிரமை உண்டாயிற்று . 


இரவு கழிந்தது . 

கற்பகவல்லி மழைக்கு முன் வரும் புழுக்கத்தைப்போல் எப் 
பொழுது எரிமலை வெடிக்குமோ என்று எண்ணும்படி யந்திரம் 
போல இருந்துவந்தாள் . 

சுவாமிநாதபிள்ளை மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார் . வண் 
டிக்காரத் தம்புச்சாமி ஒவ்வொருவராகப் போய்க் கூட்டிக் 
கொண்டு வந்தான் . முதலில் காதர்பாஷா ராவுத்தர் வந்தார் . 
பிறகு சின்னாவூர் முதலியார் வந்தார் . இப்படி ஒவ்வொருவராக 
வந்து சேர்ந்தார்கள் . 

அதுவரையில் நடராஜனோ ஷண்முகமோ ஒருவருக்கொருவர் 
பேசிக்கொள்ளவில்லை . வந்தவர்கள் எல்லோரும் வாசலில் உட் 
கார்ந்து அரட்டையும் அட்டகாசமுமாய்ப் பேசிக்கொண்டிருந் 
தார்கள் . 

“ வேதையஞ் செட்டியாரையும் கடைசியா ஒரு தடவை கூப் 
பிட்டு அனுப்பிச்சுடுங்க . அப்புறம் கூப்பிடல்லேங்கற பேச்சு 
வரவேண்டாம் " என்று மணியகாரர் குமாரசாமிபிள்ளையைப் 
பார்த்துச் சொன்னார் சுவாமிநாத பிள்ளை . 

குமாரசாமிபிள்ளைக்கு இதைச் செய்ய இஷ்டம் இல்லை . ஆனா 
லும் அவர் வார்த்தையைத் தட்டாமல் , " போடா தம்புச்சாமி ; 
போய் அவனையும் வரச் சொல்றாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வா . 
வந்தாப் பாரு . இல்லாட்டிப்பேசாமே வந்துடு " , என்று சொல்லி 
அனுப்பினார். 

திடீரென்று உள்ளே யிருந்து , " தம்பி நடராஜா! நடராஜா ! 
என்று குரல் வந்தது . 

நடராஜன் எழுந்து உள்ளே சென்றான் , கற்பகவல்லியம்மா 
ளின் கண்களில் தீப்பொறி பறந்தது. 

" என் தம்பி ! பெத்த தாய் வேண்டாம் , மாமன் தான் பெரி 
சுன்னு சொல்றியா நீ? " என்று குமுறிக்கொண்டு வரும் ஆத்திரத் 
துடன் கூவினாள் . 


43 


என்று 


" என் , என்ன விஷயம்? " என்று மெல்லப் பேசும்படி சைகை 
காட்டிக்கொண்டே கேட்டான் நடராஜன் . 

“ இல்லே , பெத்த தாய் வேண்டாம்னுதானே சொல்றே நீ ? " 
" அதுதான் ஏன் இப்படிக் கேட்கிறாய் என்கிறேன் ? " 

“ நான் வேணும்னா அங்கேயிருந்து கொண்டாந்த தொகையை 
இப்படிக் கொடுத்திடு , எவனோ திமிரு எடுத்துக் கடன்பட்டானாம் ; 
அதுக்கு இவன் உடன்படறானாம் . நல்ல கதைடீ. இது 
பொருமினாள் கற்பகவல்லியம்மாள் , 

“ ஏன் அம்மா இப்படி வாசல்லே நாலுபேர் உட்கார்ந்திருக் 
கறப்போ கூப்பாடு போடறே ? உனக்குப் பணந்தானே வேணும் ? 
ஊருக்கு வா கொடுக்கறேன் . இப்ப நான் சொன்ன வார்த்தை 
யைப் புரட்டமாட்டேன் . இங்கே ஒரு தம்பிடி கொடுக்க முடி 
யாது ” என்றான் நடராஜன் . 

" ஏண்டா தம்பி ! என்ன சொன்னே ? முடியாதா ? ஏண்டா 
முடியாது ? தாலியைக் கட்டினவன் எனக்குன்னு வச்சிருந்த 
பணத்தை நீ எப்படிடா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியாம் ! 
கூப்பிடுடா அந்த நாலு பேரை ! அவுங்ககிட்டேயே இந்த நாயத் 
தைக் கேப்போம் . எந்தச் சண்டாளப் பயடா உனக்கு இப்படி 
யெல்லாம் பேச போதனை செய்து வச்சான் ? எனக்கு உன்னை 
ஆகவிடாமே செய்யற பாவி உருப்படுவானா? " என்று குய்யோ 
முறையோ என்று இரைந்து கத்தத் தொடங்கினாள் கற்பகவல்லி 
யம்மாள் . 

சுப்பையா , புஷ்பா , அவள் தாய் , குந்தளா எல்லோரும் 
வாயை மூடிக்கொண்டு செய்வது தோன்றாமல் மலைத்துப்போய் 
நின்றார்கள் . உள்ளே சந்தடி அதிகமாவதைக் கேட்டுச் சுவாமி 
நாதபிள்ளையும் ஷண்முகமும் திகைத்துப்போய் உட்கார்ந்திருந் 
தார்கள் : 

ஆனால் இதற்குள் கற்பகவல்லியம்மாளே ஒருவரும் எதிர் 
பார்க்காத விதத்தில் வாசலுக்கு வந்துவிட்டாள் . “ நீங்கள்ளாம் 
சொல்லுங்க நாயத்தை ! அவன் சிறு பிள்ளை . அவனைக் கமுக் 
கமா இங்கே பணத்தைக் கொண்டாரச்சொல்லி , உங்க கணக்கை 
யெல்லாம் தீர்க்கறதுக்காக அவனை அளைச்சு , குதிராட்டமா இருக் 
கிற என்னை ஒரு வார்த்தை கேக்காமெ இப்படியெல்லாம் செய் 
யறதுதானா நாயம் ? நாளைக்கு அவனுக்கு வர்ற நல்ல இடத்தை 
யெல்லாம் கெடுத்து அவனுக்குத் தம் பெண்ணையும் கட்டி வச்சு 
கடனுக்கு நாமம் பட்டையாகப் போடத்தானே இந்த வழி ? இதோ 


44 . 


பாருடா நடராஜா , நீ எக்கேடு கெட்டு வேணாலும் தொலை . என் 
பணத்தைக் கீழே வச்சிட்டு மறுவேலை பாருங்க . நானும் நேத் 
துலேயிருந்து என்னதான் சொல்றாங்க , என்னதான் செய் 
யறாங்ககன்னு பாத்துக்கிட்டுத்தான் இருக்கிறேன் என் 
பணத்தை எண்ணிக் கீளே வச்சிட்டு உப்புப் போட்டுச் சாப் 
பிடறவங்களா இருந்தா சோறு தின்னுங்க . கடனை அடைக் 
கணும்னா நிலத்தை வித்து அடைக்க ! நீச்சை வித்து அடைக்க ! 
இதுக்கு ஏமாந்தவனா இவன்தானா அகப்பட்டான் ? வயத்தைக் 
கட்டி வாயைக் கட்டி நல்ல சோறுகூட திங்காமெ செத்துப்போன 
மனுஷன் சேர்த்து வைச்சுட்டுப் போற்தாவது ! அதைக் கண்ட 
வங்க வந்து கையாடித் திங்கிறதாவது ? " என்று ஆவேசம் வந் 
தவளைப்போலப் பேசினாள் . 

இதற்குள் தம் வேலை எவ்வளவு தூரம் பலிக்கிறது என்று 
வேடிக்கை பார்க்கவே வேதையஞ் செட்டியார் பணத்தைப் 
பெற்றுக் கொள்ள வருபவர்போல தஸ்தாவேஜி சகிதம் வந்து 
சேர்ந்தார் . பணம் இன்று பைசலாகாது என்று அவருக்குத் 
தெரியாதா , என்ன ? 

சுவாமிநாதபிள்ளையும் நடராஜனும் குன்றிப்போய் நின்றனர் . 

"“ எனக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு ; கண்ணே கண் 
ணுன்னு ஒரு பிள்ளை . அதையும் மோசக் கருத்தோடெ எனக்கு 
ஆகவிட்டாமெ அடிச்சா உனக்கு இருக்கிற ரெண்டும் உனக்கு 
ஆகாமே போயிடும். சொல்லிட்டேன் " என்றாள் கற்பகவல்லியம் 
மாள் மீண்டும் . 

அம்மா ! கொஞ்சம் நிதானமாகப் பேசு! " என்று உறுமி 
னான் நடராஜன் . 

“ நானா நிதானமில்லாமே நடக்கறேன் ? பேசறேன் ? நிதானத் 
தோடே நடக்கிறவனா நீ ? உன் வீட்டுப் பணத்தைக் கொண்டு 
வந்து அதான் கொடுக்கிறேன்னு வந்திருக்கியாக்கும் ? கிளம்பும் 
போதே முட்டிக்கிட்டேனே , கேட்டியா ? நான் நிதானமாப் பேச 
லேன்னுல்லே சொல்றே . என் பணத்தைக் கீளே வைக்கச் 
சொல்லு . நான் நிதானமா இருக்கேன் ” என்றாள் மறுபடியும் . 

“ அப்போ உங்களைக்கலந்துக்காமலா இவ்வளவும் நடக்குது ? " 
என்று தூபம் போடுவதுபோலத் தொடங்கினார் வேதையஞ்செட்டி 
யார் . 


சுவாமிநாதபிள்ளைக்கு உடலே நடுங்கியது . அவர் பேச்சின் 
போக்கை இனியும் சகிக்கமுடியாது 

என்று 

வளருவதைப் 
பார்த்துவிட்டு விடுவிடென்று கற்பகவல்லியம்மாளுக்கு எதிரே 


45 


வந்தார் . பளார் பளார் என்று தம் கன்னத்தில் போட்டுக் கொண் 
டார் . " அம்மா , தப்பு , தப்பு , தப்பு ! ஆயிரம் வாட்டி சொல் 
றேன் தப்பு ! உன் பணம் எனக்கு வேண்டாம் . உனக்கு உன் 
பிள்ளை செய்யறதுலே சம்மதமில்லேன்னா நீ . வந்ததுமே சொல்லி 
யிருக்கலாம் . இப்படி நாலு பேர் முன்னிலையிலே என்னை அவ 
மானப்படுத்த வேண்டியதில்லே! நாளைக்கே இந்தப் பணத்துக்கு 
உண்டான நிலத்தை உன் பேருக்கு சாஸனம் செய்து வைச்சுட 
றேன். சம்மதந்தானா ? அநாவசியமா பேசக்கூடாத வார்த்தை 
யெல்லாம் பேசாதே ! ” என்றார் . 

வேதையஞ்செட்டியாரைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் 
சுவாமிநாதபிள்ளையின் பெரும் குணத்தை நன்கு அறிந்தவர்கள் 
ஆதலால் இந்தக் காட்சியைக் கண்டு திக்பிரமையடைந்து பச் 
சாத்தாபத்துடன் உட்கார்ந்திருந்தனர் . நடராஜனும் ஷண்முகமும் 
மாமாவின் பேச்சைக் கேட்டு உணர்ச்சியின் எல்லையில் நின்றார் 
கள் . 

" உன் நிலம் இங்கே யாருக்கு வேணும் ? நாங்க இருக்கறது 
பட்டணத்துலே . இந்தக் கிராமத்துலே எங்களுக்கு என்னாத்துக்கு 
நிலமும் நீச்சும் ? நீயே வச்சுக்க அதை . கடங்காரங்களுக்கு வேணா 
பிரிச்சுக் கொடுத்துக்கோ ! " என்றாள் கற்பகவல்லியம்மாள் . 

" அது நியாயமான பேச்சு! என்றார் வேதையஞ்செட்டியார் . 
" கடனுக்குப் பணமாக் கொடுப்பானேன் ; அப்புறம் அதுக்காக 
நிலத்தை விப்பானேன் ? அதனாலேதான் நிலமாவே கொடுத்துடுக் 
கன்னு நானே சொன்னேன் .. - ஐயா கேக்கலை ! " என்றார் 
மீண்டும் . 

“ அட சும்மா இருப்பா , சமயம் தெரியாமெ பேசிக்கிட்டு ? 
இப்ப என்ன ஐயா அவசரம் ! கடனை நாம்ப திருப்பிக் கேட்டமா ? 
ஐயா கொடுக்கறபோது கொடுக்கட்டுமே ! ” என்றார் ராவுத்தர் . 

" ஆமாம் ; எங்களுக்கு இப்ப பணமே வேண்டாம் . மெதுவா 
கொடுக்கிறபோது கொடுத்தால் போதும் " என்றார்கள் மற்றவர் 
கள் . 

" எனக்குப் பணம் அல்லது நிலம் இப்பவே வேண்டும் ” என் 
ஞார் செட்டியார் . 

“ வேண்டாம் ; எல்லோருக்கும் இன்னித் தேதியிலே நில 
மாவே கொடுத்திடறேன் . தம்பி நடராஜா ! பணத்தைக் கொடுத் 
திடு உங்க அம்மாகிட்டே ! யார் யாருக்கு எந்தப் பங்கு அடை 


46 


மானமோ அதையே இன்னிக்குப் பிரிச்சு எழுதி ரிஜிஸ்டர்பண்ணி 
விடுவோம் " என்றார் சுவாமிநாதபிள்ளை . 

நடராஜன் முரட்டுப் பிடியாக , “ பணத்தை நான் கொடுக்க 
முடியாது . அது என் பணம் . எங்க அப்பன் சம்பாதிச்ச பணம் ! 
நடக்கிறது நடக்கட்டும் " என்றான். 

எல்லாருமே சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றார்கள் . 
" என் பணம் போக மீதி எவ்வளவு தொகை ஆகிறது குமாரசாமி 
பிள்ளை ! " என்று மௌனத்தைக் கலைத்தவாறு கேட்டான் ஷண் 
முகம் . “ பதினாறாயிரத்து நானூறு " என்றார் குமாரசாமிபிள்ளை . 

" நடராஜ் ! பணத்தைக் கொடுத்துவிடு அம்மாகிட்டே ! இல்லா 
விட்டால் இதோ நான் தருகிறேன் . அந்தத் தொகைக்குச் செக் ! 
நான் தருகிறேன் . ஏன் வம்பு ? இந்தப் பணத்தை இப்போது 
இவர்கள் கணக்குப்படி கொடு . சாயங்காலத்துக்குள்ளே இந்தச் 
செக்கை மாத்தி அத்தைக்குக் கொடுத்துவிடலாம் " என்றான் 
ஷண்முகம் . 

மேலே என்ன நடக்கப் போகிறதோ என்று திகைத்த எல்லா 
ருமே ஆச்சரியத்துடன் பணத்தைக் கொடுக்க முன் வந்த ஷண் 
முகத்தைப் பார்த்தார்கள் . சுவாமிகாதபிள்ளைக்குப் 

போன 
உயிர் வந்தது போல் இருந்தது . 

நடராஜன் மணிபர்ஸைத் தூக்கி அம்மாவிடம் விட்டெறிந்தான் . 
1 இந்தா, தொலை ! நீ கேட்ட பணத்தைக் கொடுத்து விட்டேன் , 
உனக்கே! ஷண்முகம் ! எல்லாருக்கும் செக்காகவே தனித்தனியா 
கக் கொடுத்து விடு . அல்லது சாயங்காலம் பணமாக வேணுமானா 
லும் மாற்றிக் கொடுத்துவிடலாம் ! ", என்றான் உத்வேகத்துடன் , 

" அப்புறம் உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை? என் 
முள் கற்பகவல்லி சிறிது குன்றிப் போய் . 

“ அதைப்பற்றி உனக்கு என்ன ? உனக்கு வேண்டியது உன் 
பணம் . அதைக் கொடுத்துட்டேன் . ஆனால் நான் எதற்காக இங்கு 
வரவில்லையோ அதையாவது பரிகாரமாகச் செய்துவிட்டுத்தான் 
வருவேன் . நீ போகலாம் ! " என்றான் . 

"என்ன பரிகாரம் " 
" உனக்குச் சொல்ல வேண்டியது அவசியமில்லை . இருந்தா 
லும் பெத்த தோஷத்துக்காகச் சொல்கிறேன் . புஷ்பாவை நான் 
தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் . உனக்குப் 
பிள்ளை வேண்டும் என்று இருந்தால் மறுபேச்சுப் பேசாமல் 
வாயை மூடிக் கொண்டு போகவேண்டும் ! " என்றான் . 


47 


எல்லாருக்கும் ஒரு கலகலப்பை உண்டாக்கி விட்டது நடராஜ 
னின் பேச்சு . 

“ நீதான் முறைப் பையனா ? அவளுக்கு ஷண்முகமும் முறை 
தானே ? அவன் கட்டிக் கொள்ளக் கூடாதா ? ” என்றாள் கற்பக 
வல்லியம்மாள் . 

“ அவனுக்கும் வேறு பெண் பார்த்துத் தீர்ந்தாகி விட்டது . 
குமரசாமி பிள்ளையின் பேத்தி குந்தளம் இருக்கிறாள் ! ” என் 
றான் , நடராஜன் வெகு நிதானமாக . 

" சரி ; எக்கேடு கெட்டுப் போ ! ” என்று பர்ஸை எடுத்துக் 
கொண்டு போனாள் கற்பக வல்லியம்மாள் , 

ஷண்முகம் முதல் செக்கை வேதையஞ் செட்டியார் பேருக்கு 
எழுதிக் கொடுத்தான் . செக்கைக் கொடுக்கும்போது , “ வேதை 
யாபிள்ளை அவர்களே ! பட்டணத்துலெருந்து வர்றப்போ 
நீங்க வந்த வண்டியிலேதான் நானும் வந்தேன் . ஒண்ணும் 
தெரியாதுன்னு நினைச்சுக்க வேண்டாம் " என்று சொல்லிக் 
கொண்டே கொடுத்தான் ஷண்முகம் . 

எல்லாரும் ஆச்சரியப்பட்டுப் போனார்கள் . 


மறுநாளும் சாயங்கால வேளையில் மாந்தோப்புக்கருகில் 
நிலா சிரித்துக் கொண்டுதான் இருந்தது , 

“ கொண்டு வந்த பணத்தைக் கொடுக்கக் கூடாது என்று 
அம்மா தடுத்துவிட்டாள் . அதைப் போல , கல்யாணம் பண்ணிக் 
கொள்ளப் போகிறேன் என்பதை யாராவது தடுக்க வந்தால் 
அதையுந்தானே கேட்டு நடப்பீர்கள் ? ” என்றாள் புஷ்பா. 

"போக்கிரி நீ ! " என்று சொல்லிவிட்டு அவள் கன்னத்தைக் 
கிள்ளினான் நடராஜ சுந்தரம் . 

மாந்தோப்பின் மறு மூலையில் முதல் நாளைப் போல்வே சிரிப் 
புச் சத்தம் கேட்டது . புஷ்பா விஷயம் புரியாமல் விழித்தாள் . 

" பயப்படாதே ; வேறு யாரும் இல்லை . குந்தளாவும் ஷண்முக 
முந்தான் " என்றான் நடராஜன் . 

மரத்தடியில் நின்ற புஷ்பா வெட்கத்துடன் சிரித்தாள் . 
வானில் ஏறி வரும் நிலா அன்பை அள்ளிப் பூசிக் கொண்டே 
சிரித்தது . 

முற்றும் 


அமுத நிலைய A ARAJAH SERFOJI S S 
தமிழா ! உன் அதிருஷ்டம் ! 

தமிழ் மொழியின் தனிச் செல்வம் சங்க 
காலத்து நூல்கள் . சங்ககாலச் செய்யுட்களில் 
இயற்கை எழில் இலங்கும் . காதல் சுடர் விடும் . 
வீரம் விளங்கும் . அந்தச் செய்யுள் ஒவ்வொன் 
றும் ஒவ்வோர் அழகிய காட்சி . அவற்றில் 
மிகச் சுவையுள்ளவற்றைத் தேர்ந்தெடுத்து 
விளக்கம் எழுதிச் சில புத்தகங்களாக வெளி 
யிட ஏற்பாடு செய்திருக்கிறோம் . 

சங்க நூல் காட்சிகள் என்ற இந்த வரிசையை 
ஆசிரியர் கி . வா . ஜகந்நாதன் எழுதுகிறார் . வழி 
காட்டி காவியமும் ஓவியமும் என்ற புத்தகங் 
களில் உள்ள முறையில் விளக்கம் இருக்கும் . 
நல்ல காகிதத்தில் மூவர்ண அட்டையுடன் 
புத்தகங்கள் விளங்கும் . ஒவ்வொரு புத்தகத் 
திலும் 7 , 8 காட்சிகள் இருக்கும் . 

ஒவ்வொன்றின் விலை குபாய் மூன்று . முதல் 
வெளியீடு 1-12-51 - ல் வெளிவரும் , மற்றவை 
பிரதி இங்கிலீஷ் மாதம் முதல் தேதியிலும் , 
கடைசிப் புத்தகம் 1-7-52 - லும் வெளி வரும் . 
சந்தாதார்கள் : 

5-0 - 0 மு 

ன் பணம் 
செலுத்திச் சந்தாதாரர்களாகப் பதிவுசெய்து 
கொள்பவர்களுக்குச் சில சலுகைகள் உண்டு. 
முதல் ஆறு புத்தகங்களும் வெளியாக ஆக 
அவை ஒவ்வொன்றும் ரூ . 2-10-0 - க்கு வி.பி. 
மூலம் அனுப்பிவரப்படும் . 7 , 8 - வது புத்தகங் 

முண்பணமான ரூ . 5 - க்கு 
அனுப்பப்படும் . 

லிமிடெட் 
தேனம்பேட்டை 

சென் 


கள் 


SARASAN 


ச . 


TAMIONS 


